சைவ சமயம்‌ 


டாக்டர்‌ மா. இராசமாணிக்கனார்‌, 
M. A.L.T.. M. 0. L., Ph.D. 
துணைத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


"மெல்ல தப்பத்‌, | 


காரைக்குடி. 


செல்வி - 4, 


முதற்‌ பதிப்பு : அக்டோபர்‌ 
இரண்டாம்‌ பதிப்பு: அக்டோபர்‌ 


ஆசிரியரின்‌ பிற நூல்கள்‌ 


திருவள்ளுவர்‌ காலம்‌ யாது 


1955 
1959 


தமிழர்‌ திருமணத்தில்‌ தாலி 


தமிழ்‌ மொழிச்‌ செல்வம்‌ 
தமிழ்‌ இனம்‌ 
வழியும்‌ வகையும்‌ 


வழிபாடு 


விலை ரூ. 2-25 


செளத்‌ இந்தியா பிரஸ்‌, காரைக்குடி, 


ந ஞு. a பம 


00 
50 
50 
50 
50 
00 


பதிப்புரை 


இந்நூலிலுள்ள பத்துக்‌ கட்டுரைகளும்‌ தமிழகத்தில்‌ 
சைவம்‌ வளர்ந்த வரலாற்றையும்‌, பிற்காலத்தில்‌ அது 
சீர்கெட்டதற்குரிய காரணங்களையும்‌ வரலாறு, இலக்கிய 
யம்‌, கல்வெட்டு முதலிய சான்றுகளைக்‌ கொண்டு விளக்கு 
கின்றன. 

இவற்றை எழுதிய பேராடரியர்‌ மா. இராசமாணிக்கனார்‌ 
ஏறத்தாழ இருபது ஆண்டுகளாகச்‌ சைவ சமய 
ஆராய்ச்சி செய்து வருபவர்‌; “பெரிய புராண 
ஆராய்ச்சி!” செய்து, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
M. 0, |. பட்டம்‌ பெற்றவர்‌; “ தென்னிந்தியாவில்‌ 
சைவ சமய வளர்ச்சி '' என்னும்‌ ஆராய்ச்சி நூலை எழுதி 
டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றவர்‌ ; 1951.இல்‌ திருவாவடுதுறை 
ஆதீன கர்த்தரது திருவுளப்படி திருவெண்ணெய்‌ நல்லூ 
ரில்‌ நடைபெற்ற சித்தாந்த சைவ மாநாட்டில்‌ தலைமை 
வகித்தபோது, அவ்வாதீன கர்த்தரால்‌, “சைவ 
வரலாற்று ஆராய்ச்சிப்‌ பேரறிஞர்‌'' என்னும்‌ சிறப்புப்‌ 
பட்டம்‌ வழங்கப்பெற்றவர்‌; பெரிய புராணம்‌ வரலாற்றுச்‌ 
சிறப்புடைய பெருநூல்‌ என்பதை நாடறியச்‌ செய்த 
இந்த அறிஞர்‌, தமிழகத்தில்‌ உள்ள பல தேவஸ்தானங்‌ 
களிலும்‌, சைவ சங்க ஆண்டுவிழாக்களிலும்‌ சொற்பொழி 
வாற்றிச்‌ சைவ உலகில்‌ பெயர்‌ பெற்றவர்‌. 

இத்தகுதிகள்‌ நிறையப்‌ பெற்ற டாக்டர்‌ மா. இராச 
மாணிக்கனார்‌ - வரைந்துள்ள இக்கட்டுரைகள்‌, ஆராய்ச்‌ 
சியை அடிப்படையாகக்‌ கொண்டவையாதலால்‌, சைவ 
உலகிற்குப்‌ பெருவிருந்தாகும்‌ என்று நம்புகிறோம்‌. 
பொதுவாகத்‌ தமிழ்‌ உலகிற்கும்‌ சிறப்பாகச்‌ சைவவுல 
கிற்கும்‌ இந்நூலை மனமுவந்து அளிக்கின்றோம்‌. 


உ. வீர. சிவராமன்‌ 


81-10-59, செல்வி.பதிப்பகம்‌. 


முகவுரை 


சைவ சமயம்‌ ?' என்னும்‌ பெயர்‌ கொண்ட 
இந்நூலில்‌ பத்துக்‌ கட்டுரைகள்‌ தரப்பட்டுள்ளன. 
அவை சைவ சமய வரலாற்றையும்‌, தமிழ்‌ நாட்டில்‌ 
பண்டைக்காலம்‌ முதல்‌ கி, பி, 13.ஆம்‌ நூற்றாண்டு 
வரையில்‌ சைவம்‌ வளர்ந்துவந்த வரலாற்றையும்‌, பின்பு 
பல காரணங்களால்‌ சைவசமயம்‌ தேய்ந்து வந்த 
வரலாற்றையும்‌, வரலாற்றுமுறையில்‌ தெரிவிப்பனவாகும்‌; 
இவற்றோடு இன்று சைவம்‌ வளரத்தகும்‌ வழிகளையும்‌ 
வகுத்துக்‌ கூறுவனவாகும்‌, திருமுறைகள்‌ பன்னிரண்டு, 
சித்தாந்த சாத்திரங்கள்‌ பதினான்கு ஆகிய இவற்றில்‌ 
- கூறப்பட்டுள்ள செய்திகள்‌ மூன்று கட்டுரைகளில்‌ 
சுருக்கமாகத்‌ தரப்பட்டுள்ளன. 


விருது நகரில்‌ சென்ற ஆண்டு (1954) நடைபெற்ற 
சைவ சித்தாந்த மகாசமாஜ ஆண்டுவிழாவிலும்‌, சீகாழி, 
திருவையாறு தேவஸ்தானங்கள்‌ சார்பில்‌ இவ்வாண்டு 
நடைபெற்ற தேவாரப்‌ பாடசாலை ஆண்டுவிழாக்களிலும்‌, 
பல்வேறு இடங்களில்‌ நடைபெற்ற ஆண்டுவிழாக்களிலும்‌ 
ஆற்றிய சொற்பொழிவுகளின்‌ சாரமே இக்கட்டுரைகளாக 
வெளியிடப்பட்டுள்ள து. 


சைவ சமய வளர்ச்சியில்‌ ஆர்வமுடைய நன்மக்கள்‌ 
இக்கட்டுரைகளைப்‌ படித்து, சைவ சமயத்தை இக்காலத்‌ 
திற்கேற்ப விரிந்த சிந்தையுடனும்‌, பரந்த : நோக்கத்‌ 
துடனும்‌ வளர்க்க முற்படல்‌ வேண்டும்‌ என்று வேண்டு 
கிறேன்‌. - 


மா. இராசமாணிக்கனார்‌ 


10 


என்கை 
தமிழகத்துக்‌ கோவில்கள்‌ 
க காலத்தில்‌ சைவ சமயம்‌ 
பல்லவர்‌ காலத்தில்‌ சைவ சமயம்‌ 
சோழர்‌ காலத்தில்‌ சைவ சமயம்‌ 
திருக்கோவில்‌ வளர்ச்சி 
கல்வெட்டுக்களும்‌ சைவ சமயமும்‌ 


சைவத்‌ திருமுறைகள்‌ - | 


சைவத்‌ திருமுறைகள்‌ - 1[ 


சித்தாந்த சாத்திரங்கள்‌ 


சைவ சமய வரலாறு 


101 


116 


133 


சைவ சமயம்‌ 


1. தமிழகத்துக்‌ கோவில்கள்‌ 


தமிழகத்தில்‌ இன்றுள்ள்‌ கோவில்கள்‌ எப்‌ 
பொழுது தோன்றின? அவற்றிற்கு மூலம்‌ என்ன? 
கோவிற்‌ கலைஉணர்வு தமிழர்க்கே உரியதா? 
பண்டைக்‌ காலத்தில்‌ கோவில்கள்‌ எவற்றிற்குப்‌ 
பயன்பட்டன? நமது கடமை என்ன? என்பன 
போன்ற கேள்விகட்கு விடைகாணலே இவ்வா 
ராய்ச்சிக்‌ கட்டுரையின்‌ நோக்கமாகும்‌, 


கோவிலும்‌ கல்வெட்டும்‌ 


“செங்கல்‌, சுண்ணாம்பு, மரம்‌, . உலோகம்‌ 
இவை இல்லாமல்‌ மும்மூர்த்திகட்கு விசித்திர சித்‌ 
தன்‌ (மகேந்திர பல்லவன்‌ அப்பர்‌ காலத்தவன்‌) 
அமைத்த கோவில்‌ இது”, என்னும்‌ கல்வெட்டு 
மண்டபப்பட்டு என்னும்‌ இடத்துக்‌ கோவிலிற்‌ 
காணப்படுகிறது, இதன்‌ காலம்‌ கி, பி, 615-630 
ஆகும்‌. 

இக்கல்வெட்டால்‌ அறியத்தக்க செய்தி 
களாவன :- 

(1) மகேந்திரன்‌ காலத்திற்கு முன்‌ தமிழகத்‌ 
தில்‌ கற்கோவில்கள்‌ இல்லை, இருந்த கோவில்கள்‌ 
செங்கல்‌, சுண்ணாம்பு, மரம்‌, உலோகம்‌ இவற்றால்‌ 
ஆன வை, 


10 தமிழகத்துக்‌ கோவில்கள்‌ 


(2) மகேந்திரனுக்கு முன்னரே தமிழர்‌ 
கோவில்‌ கட்டத்‌ தெரிந்திருந்தனர்‌. ஆயின்‌, அவை 
மண்‌, மரம்‌ முதலியவற்றாலாகி அழியத்தக்கன." 

(8) இங்ஙனம்‌ அழியத்தக்க பொருள்களால்‌ 
அமைந்த கோவில்களையே மகேந்திரன்‌ கற்களில்‌ 
செதுக்கி அமைத்தான்‌. * 

தரையும்‌ சுவர்களும்‌ செங்கற்களால்‌ ஆன வை; 
மேற்கூரை மரத்தால்‌' ஆயது. அங்கங்கு இணைப்‌ 
புக்காக ஆணிகள்‌ முதலியன பயன்பட்டன. இங்‌ 
ஙனம்‌ அமைந்த கோவில்களே அவை. இத்தகைய 
கோவில்களை இன்றும்‌ மலையாள நாட்டிற்‌ காண 
லாம்‌. இங்ஙனம்‌ கோவில்களை அமைப்பதில்‌ தமி 
ழர்‌ பண்பட்டிராவிடில்‌, திடீரெனக்‌ கி. பி. 7-ஆம்‌ 
நூற்றாண்டிலிருந்து பல கோவில்கள்‌ தமிழ்‌ நாட்டில்‌ 
தோன்றிவிட்டன எனல்‌ பொருளற்றதாய்விடும்‌. £ 

“்‌ விமானங்கள்‌ -— “தூயது, கலப்பு, பெருங்‌ 
கலப்பு என மூவகைப்படும்‌. கல்‌, செங்கல்‌, மரம்‌ 
முதலியவற்றில்‌ ஒன்றைக்‌ கொண்டே அமைக்கும்‌ 
விமானம்‌ ' தூய விமானம்‌ ' எனப்படும்‌; இரண்‌ 
டைக்கொண்டு அமைவது “கலப்பு விமானம்‌ ? 
எனப்படும்‌; பல பொருள்களால்‌ அமைவது 
“ பெருங்‌ கலப்பு விமானம்‌ * ஆகும்‌, ” * என்பது 
கட்டடக்கலை நூல்‌ கூற்றாகும்‌. இதனாலும்‌, பண்‌ 
1, இத்தகைய கோவில்‌ திருவெண்காட்டுப்‌ பெருங்‌ 

கோவிலுள்‌ இருக்கிறது, அதன்‌ அற்புத வேலைப்பாடு 
வியக்கத்தக்கது. 
2. Longhurst - ‘The Pallava Architecture’, Part], pp. 
22-23. 
3. R. Gopinatha Rao- ‘EpiAiaphia Indica .Vol.15,P15 
4, Ramraz-Essay on lndian Architecture,’ PP48-49. 


சைவசமயம்‌ 1] 


டைக்காலத்தில்‌ கோவில்கள்‌ இருந்தமையும்‌ விமா 
னங்கள்‌ உண்மையும்‌ அறியலாம்‌. 

இனித்‌ தமிழகத்தில்‌ மகேந்திரனுக்கு முன்பே. 
கோவில்கள்‌ இருந்தமைக்குக்‌ கல்வெட்டுக்களே 
சான்றாதல்‌ காண்க, (1) திருக்கழுக்குன்‌ றத்துக்‌ 
கோவிற்‌ பெருமானுக்குக்‌ கந்த சிஷ்ய பல்லவன்‌ 
(கி. பி, 4386-460) நிலம்‌ விட்டதாகவும்‌, அதனை 
நரசிம்மவர்மன்‌ தொடர்ந்து * நடத்தியதாகவும்‌ 
ஆதித்த சோழன்‌ கல்வெட்டுக்‌ கூறுகிறது. (2) 
 தென்னவனாய்‌ உலகாண்ட ' கோச்செங்கணான்‌ 
(கி, பி. 450-500) திருவக்கரையில்‌ பெருமானுக்கு 
ஒரு கோவில்‌ கட்டியிருந்தான்‌. [அதிராசேந்திரன்‌ 
அதனைக்‌ கல்லாற்‌ புதுப்பித்தான்‌] செம்பியன்‌ 
மாதேவியார்‌ திருவக்கரைக்‌ கோவிலின்‌ ௧௬ 
வறையைக்‌ கல்லாற்‌ புதுப்பித்தார்‌; 5 அவர்‌ திருக்‌ 
கோடிகாவில்‌ இருந்த செங்கல்‌ விமானத்தையும்‌ 
கருங்கல்‌ விமானமாக அமைத்தார்‌. * 


சங்க காலத்துக்‌ கோவில்கள்‌ 


பண்டைத்‌ தமிழகத்தில்‌ தொல்காப்பியர்‌ 
காலத்திலே வீரர்‌ வணக்கத்திற்குரிய கோவில்கள்‌ 
இருந்தன. முருகன்‌, திருமால்‌, காடுகிழாள்‌ முதலிய 
தெய்வங்கட்குக்‌ கோவில்கள்‌ இருந்தன. தொகை 
நூல்களில்‌ சிவபெருமான்‌, முருகன்‌, திருமால்‌ : 
பலராமன்‌ இவர்கள்‌ சிறப்புடைக்‌ கடவுளராகக்‌ 
கூறப்படுகின்‌ றனர்‌. ஆலமர்‌ செல்வற்கு நீலநாகம்‌ 
நல்கிய கலிங்கத்தை, ஆய்வேள்‌ அளித்தனன்‌ 
5. 78. A. N. Sastry's Cholas vol. Il, Part [, 1. 486; 

vol. 1. P.385. 
6. M.E. R. 36 of 1931. 


12 - தமிழகத்துக்‌ கோவில்கள்‌ 


என்று புறநானூறு புகலல்‌ காண்க. இதனால்‌ 
அக்காலத்தில்‌ கோவிலும்‌ லிங்கமும்‌ இருந்தமை 
நன்கறியலாம்‌, 

கி பி. 2-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இயற்றப்பெற்ற 
சிலப்பதிகாரத்திலும்‌ மணிமேகலையிலும்‌ காணப்‌ 
படும்‌ கோவில்கள்‌ பல, 


மணிமேகலையில்‌, 

“காடமர்‌ செல்வி கழிபெருங்‌ கோட்டமும்‌ 
அருந்தவர்க்‌ காயினும்‌ அரசர்க்‌ காயினும்‌ 
ஒருங்குடன்‌ மாய்ந்த பெண்டிர்க்‌ காயினும்‌ 
நால்வேறு வருணப்‌ பால்வேறு காட்டி 
இறந்தோர்‌ மருங்கில்‌ சிறந்தோர்‌ செய்த 
குறியவும்‌ நெடியவும்‌ குன்றுகண்‌ டன்ன 
சுடுமண்‌ ஓங்கிய நெடுநிலைக்‌ கோட்டமும்‌” 

எனவரும்‌ அடிகள்‌--வீரர்‌, அருந்தவர்‌, அரசர்‌, 
பத்தினிமார்‌ இவர்க்குக்‌ கோவில்கள்‌ இருந்தமையை 
வலியுறுத்துகின்‌ றன. சுடுமண்‌ (செங்கல்‌) கோவில்‌ 
கள்‌ குன்றுகள்போல உயர்ந்திருந்தன என்பது 
அறியத்தக்கது. 


அற்புத வேலைப்பாடு 

இக்கோவில்களும்‌ , அரசர்‌ மாளிகைகளும்‌ 
மண்டபங்களும்‌ சிற்ப வல்லுநரால்‌ நாள்‌ குறித்து, 
நாழிகை பார்த்து, நேரறிகயிறிட்டுத்‌ திசைகளையும்‌ 
அத்திசைகவில்‌ நிற்கும்‌ தெய்வங்களையும்‌ நோக்கி 


வகுக்கப்பட்டன என்பது, 


“ஒருதிறம்‌ சாரார்‌ அரைநாள்‌ அமயத்து 
நூலறி புலவர்‌ நுண்ணிதிற்‌ கயிறிட்டுத்‌ 


சைவசமயம்‌ 13 


தேஎங்‌ கொண்டு தெய்வம்‌ நோக்கிப்‌ 
பெரும்பெயர்‌ மன்னர்க்கொப்ப மனை வகுத்து” 
எனவரும்‌ நெடுநெல்வாடை அடிகளாலும்‌, 
“அறக்களத்‌ தந்தணர்‌ ஆசான்‌ பெருங்கணி 
சிறப்புடைக்‌ கம்மியர்‌ தம்மொடும்‌ சென்று 
மேலோர்‌ விழையும்‌ நூல்நெறி மாக்கள்‌ 
பால்பெற வகுத்த பத்தினிக்‌ கோட்டம்‌” 
எனவரும்‌ சிலப்பதிகார அடிகளாலும்‌ நன்குணரக்‌ 
கிடத்தல்‌ காண்க, 

“அரசர்‌ கோவில்களும்‌ தெய்வங்களின்‌ கோவில்‌ 
களும்‌ சுற்றுமதில்‌ உடையன; உயர்ந்த வாயில்‌ 
களைப்‌ பெற்றன; அவ்வாயில்கள்மீது உயர்ந்த 
மண்ணீடுகள்‌ (கோபுரங்கள்‌) உடையன; அம்மண்‌ 
ணீடுகளில்‌ வண்ணம்‌ தீட்டப்பெற்ற வடிவங்கள்‌ 
அமைந்திருந்தன என்பது மணிமேகலை * மதுரைக்‌ 
காஞ்சி £ முதலிய நூல்கள்‌ நுவலும்‌ செய்தியாகும்‌. 

இக்கோவில்கள்‌ அனைத்தும்‌ செங்கற்களால்‌ 
அமைந்தவை.மேலே உலோகத்தகடுகளும்‌ சாந்தும்‌ 
வேயப்பட்டிருந்தன. இங்ஙனமே உயர்ந்த மாட 
மாளிகைகளும்‌ இருந்தன, 

“விண்பொர நிவந்த வேயா மாடம்‌” 

சுடுமண்‌ ஓங்கிய நெடுநகர்‌ வரைப்பு”" 

“நிரைநிலை மாடத்து அரமியந்‌ தோறும்‌” 10 

இவ்வாறு அமைந்த பெரிய கட்டடங்களைச்‌ 
சுற்றி இருந்த சுவர்கட்கு உயர்ந்த கோபுரங்களை 

7, சக்கரவாளக்கோட்டம்‌, வரி, 42-48, 58-59; மலர்வனம்‌ 
புக்க காதை 113-127. 
8. மதுரைக்காஞ்சி, வரி 852-855. 
9. பெரும்பாண்‌ ஆற்றுப்படை, வரி, 405, 
10. மதுரைக்‌ காஞ்சி; வரி, 491, 


14 தமிழகத்துக்‌ கோவில்கள்‌ 


யுடைய வாயில்களும்‌, அவ்வாயில்கட்குத்‌ துருப்‌ 
பிடியாதபடி செந்நிறம்‌ பூசப்பட்ட இரும்புக்‌ கதவங்‌ 
களும்‌ பொருத்தப்பட்டிருந்தன என்பது நெடுநல்‌ 
வாடை (வரி 76-88) அடிகள்‌ அறிவிக்கும்‌ அரிய 
செய்தியாகும்‌, சிதம்பரத்தில்‌ பதஞ்சலி முனிவர்க்கு 
இறைவன்‌ நடனக்‌ கோலத்தைக்‌ காட்டி அருளி 
னன்‌ என்பது" புராணச்‌ செய்தி. பதஞ்சலி முனிவர்‌ 
காலம்‌ கி. மு. 150 என்று ஆராய்ச்சியாளர்‌ அறை 
வர்‌. எனவே, கோவில்‌ எனச்‌ சிறப்புப்‌ பெயர்‌ 
ஏற்ற சிதம்பரத்தில்‌ உள்ள திருக்கோவில்‌ கி. மு, 
1௦0-க்கு முற்பட்டதாதல்‌ அறிக. அங்குள்ள நடரா 
சர்‌ மண்டபம்‌ மரத்தால்‌ கட்டப்பட்டிருத்தலும்‌ 
அதன்‌ பழைமைக்குச்சான்றாகும்‌. 11 

கி, பி. 450 முதல்‌ 500-க்குள்‌ தமிழகத்தை 
ஆண்ட கோச்செங்கட்சோழன்‌ 70 கோவில்கள்‌ 
கட்டியதாகத்‌ திருமங்கை ஆழ்வார்‌ கூறியுள்ளார்‌. 
அவர்க்கு முன்னரே அப்பரும்‌ சம்பந்தரும்‌ இத 
னைத்‌ தம்‌ பதிகங்களிற்‌ குறித்துளர்‌. 
தேவாரகாலத்துக்‌ கோவில்கள்‌ 


தேவாரகாலத்தில்‌ தமிழகத்தில்‌ ஏறத்தாழ 500 

கோவில்கள்‌ இருந்தன. அவை அனைத்தும்‌ மரம்‌, 
' செங்கல்‌, மண்‌, உலோகம்‌ இவற்றால்‌ ஆனவை. 
அவை, (1) பெருங்கோவில்‌, (2) இளங்கோவில்‌, 
(3) மணிக்கோவில்‌, (4) ஆலக்கோவில்‌, (5) தூங்‌ 
கானை மாடம்‌ முதலிய பலவகைப்படும்‌. இவற்றுள்‌ 
தம்‌ காலத்தில்‌ பெருங்கோவில்கள்‌ 78 இருந்தன 
என்று அப்பரே அறைந்துள்ளார்‌. பெரிய 
கோவில்களைப்‌ பழுது பார்க்குங்கால்‌ மூர்த்தங்களை 
11, Navaratnam’s ‘S, I. Sculpture.’ PP: 56-57, 


சைவசமயம்‌ 15 


எழுந்தருளச்‌ செய்துள்ள (பெரியகோவில்‌ திருச்‌ 
சுற்றில்‌ உள்ள) சிறிய கோவிலே *இளங்கோவில்‌” 
எனப்படும்‌. பிறவும்‌ இளங்கோவில்‌ எனவும்‌ பெயர்‌ 
பெறும்‌. எனவே, தேவார காலத்திற்கு முன்பே 
பல கோவில்கள்‌ புதுப்பிக்கப்பட்டன என்பது 
தெளிவாகிறதன்றோ ? இதனால்‌, அவை முதலிற்‌ 
கட்டப்பட்ட காலம்‌ மிகப்‌ பண்டையது என்பதும்‌ 
வெளியாகுமென்றோ? தேவார காலத்தில்‌ விமானம்‌ 
கொண்ட கோயில்கள்‌ இருந்தன என்பது 
பெண்ணாகடம்‌ தூங்கானை மாடம்‌ கோவில்‌ அமைப்‌ 
பைக்கொண்டு நன்கறியலாம்‌. விமானம்‌ 'கூங்கும்‌ 
யானை வடிவில்‌ அமைந்ததாகும்‌. திரு இன்‌ 
னம்பர்‌, திருத்தணிகைக்‌ கோவில்‌ விமானங்கள்‌ 
இம்முறையில்‌ அமைந்தவை, திருஅதிகைக்‌ 
கோவில்‌, திருக்கடம்பூர்‌ இவற்றின்‌ உள்ளறைகள்‌ 
(மூலத்தானம்‌) தேர்‌ போன்ற அமைப்பு உடை 
யவை ; உருளைகளும்‌ குதிரைகளும்‌ பூட்டப்பெற்‌ 
றவை. திருச்சாய்க்காட்டுக்‌ கோவிலை ஒட்டித்‌.தேர்‌ 
போன்ற விமானம்‌ஒன்று உருளைகளுடன்‌ உள்ளது. 
பழையகோவில்கள்‌ 

.... இந்த விமான அமைப்புடைய தேர்போன்ற 
கோவில்களே பழையவை. இன்று காணப்படும்‌ 
கோவில்களை அடுத்துள்ள தேர்கள்‌ மிகப்பழைய 
காலத்தில்‌ மரக்கோவில்களாக இருந்தை வ. 
மனிதன்‌ மரக்‌ கோவில்களைப்போலச்‌ செங்கற்கள்‌ 
கொண்டு பிற்காலத்தில்‌ கோவில்கள்‌ அமைத்தான்‌: 
சான்றாக, நகரியில்‌ உள்ள சில கோவில்களைக்‌ 
காணலாம்‌. அவை கி, மு, 250-இல்‌ ஆக்கப்‌ 
பட்டவை. அவற்றைச்‌ சுற்றிக்‌ கற்சுவர்கள்‌ 12 


இ Ganfooly's ‘Indian Architecture,’ P. 13, 


16 தமிழகத்துக்‌ கோவில்கள்‌ 


உள்ளன. ஆயின்‌, கோவில்கள்‌ மரத்தால்‌ கட்டப்‌ 
பட்டவையே யாகும்‌. 

“£ மாமல்லபுரத்தில்‌ உள்ள ஒற்றைக்கல்‌ 
கோவில்கள்‌ எல்லாம்‌, பல்லவர்‌ காலத்தில்‌ இருந்த 
தமிழ்‌ நாட்டுக்‌ கோவில்களைப்‌ போன்றவையே 


என்பதைப்‌ பார்த்தவுடன்‌ கூறிவிடலாம்‌ *' என 
அறிஞர்‌ லாங்ஹர்ஸ்ட்‌ குறித்தல்‌ காண்க, 
திராவிடக்கலை 


கோவில்‌ கட்டுதல்‌ திராவிடரது பழக்கம்‌ 
ஆகலாம்‌, அதனைப்‌ பிற்காலத்தில்‌ ஆசிரியர்‌ 
கைக்கொண்டனர்‌. '“ தூபி, சைத்தியம்‌ என்பன 
திராவிடருடையன. இவற்றை ஆசிரியர்‌ கடன்‌ 
பெற்றனர்‌. இவை பிற்காலத்தில்‌ இந்து சமயக்‌ 
கோவில்களிற்‌ காணப்பட்டன. இவற்றையே 
பெளத்தர்‌ மேற்கொண்டனர்‌.!* விமான வகைகள்‌ 
பல, தென்‌ இந்தியாவில்‌ உண்டு. அவை யாவும்‌ 
கல்லறைகளிலிருந்து தோன்றின என்னல்‌ 
தவறாகாது. தென்‌ கன்னடக்‌ கோட்டத்தில்‌ 
உள்ள முதுபித்ரி என்னும்‌ இடத்திற்‌ காணப்படும்‌ 
குருமார்‌ கல்லறைகளில்‌ மூன்று முதல்‌ எழு 
அடுக்குகள்‌ கொண்ட சதுரக்‌ கல்லறைகள்‌ பல 
இந்நாட்டில்‌ உண்டு. இவ்வமைப்புக்கள்‌ நாளடை 
வில்‌ பெரிய விமானங்களாக மாறிவிட்டன 
என்பதில்‌ ஐயமில்லை,!5 
தென்னாட்டுக்‌ கட்டடக்கலை 

தமிழகத்துக்கே உரியது. இன்றுள்ள வான 
ளாவிய கோபுரங்கள்‌, விமானங்கள்‌ இவற்றிற்‌ 
13 Dr. N. V. Ramanayya’s “oribin of 8-1] Temple’ 

P. 44. 14 Ibid. PP. 39,~ 54, 15 Ibid. PP. 72-75. 


சைவசமயம்‌ 17 


காணப்படும்‌ வேலைப்பாடுகள்‌ அனைத்தும்‌ இந்நாட்‌ 
டுப்‌ பழைய வேலைப்பாடுகளிலிருந்து வளர்ச்சியுற்‌ 
றனவே ஆகும்‌. இந்த வளர்ச்சி பல நூற்றாண்டு 
களாக உண்டானவை. மனிதக்‌ குரங்கின்‌ 
மண்டை ஓட்டிலிருந்து இன்றைய மனிதனது 
மண்டை ஓடு வளர்ச்சியுற்றுற்போலவே தமிழகக்‌ 
கட்டடக்‌ கலையும்‌ வளர்ச்சிபெற்று வந்ததாகும்‌. 
இதன்‌ உண்மையை மாமல்லபுரத்துத்‌ தேர்களைக்‌ 
கொண்டும்‌, திருப்பாதிரிப்புலியூரில்‌ உள்ள சிவனார்‌ 
கோவில்‌ வேலைப்பாட்டைக்கொண்டும்‌ செவ்விதின்‌ 
அறியலாம்‌. 15 


கோவில்கள்‌ பயன்பட்ட வகை 

1. சங்க காலத்துக்‌ கோவில்கள்‌ அழியக்கூடிய 
பொருள்களால்‌ ஆனவை, ஆதலால்‌ நமக்குக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ கிடைக்கவில்லை. பின்வந்த பல்ல 
வர்கள்‌ கற்கோவில்களை அமைத்தனர்‌. ஆதலின்‌ 
கல்வெட்டுக்கள்‌ கிடைக்கின்றன. அவர்க்குப்‌ பின்‌ 
வந்த சோழர்‌ பழைய கோவில்களைக்‌ கற்கோவில்‌ 
களாக மாற்றினர்‌. ஆதலின்‌ அழியா நிலையுடைய 
கல்வெட்டுக்கள்‌ தோன்றின. அவை கோவில்‌ 
அறப்பணிகளைக்‌ குறிக்க எழுந்தன ஆயினும்‌, 
அரசர்‌, மரபு, போர்கள்‌, அரிய செயல்கள்‌ இன்ன 
பிறவும்‌ முதலிற்‌ பொறிக்கப்பெற்றிருந்தன. அக்‌ 
குறிப்புகளே இன்று தமிழக வரலாறு .கட்ட 
அடிப்படையாக இருந்து உதவுகின்றன. 

2. கோவிலை அடுத்துச்‌ சமய வளர்ச்சிக்குரிய 
மடங்கள்‌ இருந்தன. அவை சமயக்‌ கல்வியைப்‌ 
புகட்டின; விழாக்களைக்‌ காணவந்த அடியார்கட்கு 
16 Prof. Dubreil’s * Dravidian Architecture, 

PP. 1—10, 22, 


3 


18 தமிழகத்துக்‌ கோவில்கள்‌ 


உண்டியும்‌ உறையுளும்‌ உதவின. அம்மடங்கட்‌ 
குப்‌ பலர்‌ தானம்‌ அளித்துப்‌ பாதுகாத்து வந்தனர்‌. 

9. கோவிலை அடுத்து மருத்துவச்சாலை 
இருந்தது. இதனை எண்ணாயிரம்‌, தஞ்சாவூர்ப்‌ 
பெரிய கோவிற்‌ கல்வெட்டுக்களால்‌ அறியலாம்‌, 

4, நடனம்‌, இசை, நாடகம்‌ முதலிய நாகரிகக்‌ 
கலைகள்‌ கோவிலில்‌ வளர்க்கப்பெற்றன. இவற்றிற்‌ 
பண்பட்ட பெண்மணிகள்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ 
அடிகள்மார்‌, மாணிக்கத்‌ தார்‌, கணிகையர்‌, 
உருத்திர கணிகையர்‌ எனப்பட்டனர்‌. தஞ்சைப்‌ 
பெரிய கோவிலில்‌ மட்டும்‌ 400 பேர்‌ இருந்தனர்‌; 
காஞ்சி-முத்தீச்சுவரர்‌ கோவிலில்‌ 42 அடிகள்மார்‌ 
இருந்தனர்‌. பெருங்கோவில்களில்‌ எல்லாம்‌ நடன 
அரங்கு, இசை அரங்கு, நாடக அரங்குகள்‌ 
இருந்தன. ப ்‌ 

9. கோவிலில்‌ * தருக்க மண்டபம்‌,” “பிரசங்க 
மண்டபம்‌” என்பனவும்‌ இருந்தன என்பது 
திருவொற்றியூர்க்‌ கோவிற்‌ கல்வெட்டுக்களைக்‌ 
கொண்டு அறியலாம்‌. பாரதம்‌, ஆகமம்‌ போன்ற 
நூல்களைப்‌: பொதுமக்கட்குப்‌ படித்துக்காட்டக்‌ 
கோவில்களில்‌ ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 

6. கோவில்‌ திருச்சுற்று மாளிகையில்‌ நூல்‌ 
- நிலையம்‌ இருந்தது, அது : சரசுவதி பண்டாரம்‌ * 
எனப்‌ பெயர்‌ பெற்றது. 

7. கோவிலில்‌ ஊரவையார்‌ கூடி ஊராட்சி. 
பற்றிய செயல்களை ஆராய்ந்தனர்‌ ; ஊர்‌ வழக்கு 
களைத்‌ தீர்த்தனர்‌. 

8. கோவில்கள்‌ போர்க்காலத்தில்‌ கோட்டை 
களாக விளங்கின. அதனாற்றான்‌ தஞ்சைப்‌ பெரிய 


சைவசமயம்‌ 19 


கோவில்‌, திருப்பாசூர்க்‌ கோவில்‌, திருப்புகலூர்க்‌ 
கோவில்‌, பந்தணை நல்லூர்க்‌ கோவில்‌ முதலிய 
வற்றைச்‌ சுற்றிலும்‌ ஆழமான அகழிகள்‌ 
காணப்படுகின்றன. 

9. ' இவை அனைத்திற்கும்‌ மேலாகக்‌ கோவில்‌ 
கள்‌ ஓவிய சிற்பக்‌ கலைகட்குத்‌ தாயகமாக 
விளங்கின. இன்று நமது பழம்‌ பெருமையை 
உலகிற்குக்‌ காட்டி நிற்பன இந்த இரண்டே 
அல்லவா? இவற்றைத்‌ தம்‌ அகத்தே கொண்டுள்ள 
கோவில்களே இன்று நம்மைத்‌ தலை நிமிர்ந்து 
நடக்கச்‌ செய்துள்ளன என்னல்‌ மிகையாமோ? 


இன்றைய நிலை 

இங்ஙனம்‌ இவ்வுலக வாழ்வில்‌ பேரின்பம்‌ 
துய்த்தற்குரிய ஒப்பற்ற இடமாகக்‌ கோவில்கள்‌ 
விளங்கின. இவ்வுயரிய கே நோக்கம்‌ கொண்டே 
அவை கட்டப்பட்டன. ஆயின்‌, நாளடைவில்‌ 
அறிவற்ற-பக்தியற்ற-பழம்பெருமையும்‌ வரலாறும்‌ 
உணராத பலர்‌ கைகளில்‌ கோவில்‌ ஆட்சி சென்‌ 
றமையாலும்‌, பூசை முதலியன உணர்ச்சியற்ற 
முறையில்‌ நடைபெற்றமையாலும்‌, பெறலாலும்‌ 
கோவில்கள்‌ தம்பொலிவிழந்து விட்டன. அவற்‌ 
றைப்‌ பண்டைச்‌ சிறப்பில்‌ பாதியளவிலேனும்‌ 
கொண்டு நிறுத்தல்‌ தமிழறிஞர்‌-சமயப்‌ பிரியர்‌ 


நீங்காக்‌ கடமையாகும்‌. 


செய்யவேண்டுவன 

1. சைவர்‌ கோவில்களில்‌ தேவாரப்‌ பாடசாலை 
கள்‌ தேவை; பெருமாள்‌ கோவில்களில்‌ நாலாயிரப்‌ 
பிரபந்த பாடசாலைகள்‌ தேவை; வழிபாடு தமிழிலேயே 
நடைபெறல்‌ வேண்டும்‌. 


20 தமிழகத்துக்‌ கோவில்கள்‌ 


2. குருக்கள்‌ தகுதி வரையறை செய்யப்படல்‌ 
வேண்டும்‌. பத்தாம்‌ வகுப்புத்‌ தேறியவர்க்குப்‌ 
பல்கலைக்‌ கழகத்துச்‌ சார்பில்‌ & ஆண்டுகள்‌ வரலாறு 
--சமயம்‌--ஓவியம்‌--சிற்பம்‌ -- நடனம்‌ -- இசை-- 
கட்டடக்‌ கலைகளில்‌, ஓரளவு பயிற்சி அளித்துத்‌ 
தேர்வு வைத்துப்‌ பட்டம்‌ தரல்‌ வேண்டும்‌. அப்‌ 
பட்டதாரிகளே குருக்களாக அமையவேண்டும்‌. 
அந்நிலையிற்றான்‌ கோவில்கள்‌ சாத்திரீய முறையில்‌ 
விளங்கும்‌; யாவும்‌ தூய்மையாக இருக்கும்‌. இஃது 
அறிஞர்‌ உடனே செய்யத்தக்கதாகும்‌, 

3. கோவில்‌ இயக்குநராக (Executive Officers) 
வருபவர்‌ பல கலைகளில்‌ புலமை உடையவராக 
இருத்தல்‌ வேண்டும்‌. 

4. இவை அனைத்திற்கும்‌ மேலாக ' நம்‌ நாடு, 
நம்‌ நாட்டுக்‌ கோவில்கள்‌, நம்‌ நாட்டுச்‌ சமயங்கள்‌, 
நம்‌ நாட்டுக்‌ கலைகள்‌ -இவற்றைப்‌ பாதுகாத்தலும்‌ 
போற்றுதலும்‌ வளர்த்தலும்‌ நமது கடம?" 
என்பதை உளமார உணர்ந்து பாடுபடும்‌ ஒருமைப்‌ 
பாடு குருக்களிடமும்‌ பிற (கோவில்‌) வத்து 
மும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 


இங்ஙனம்‌ யாவும்‌ அமையுமாயின்‌, பண்டை 
வரலாற்றை இன்று கண்டு (making the Past real) 
பேரின்பமும்‌ பெருவாழ்வும்‌ பெற வழியுண்டு. இம்‌ 
முயற்சிக்குத்‌ தமிழர்‌ ஒன்றுபட்ட மனமே வேண்‌ 
டற்பாலது. இஃது எப்பொழுது.கைகூடும்‌? 


2. சங்ககாலத்தில்‌ சைவசமயம்‌ 
(கி, மு.- கி. பி, 800) | 


. சைவத்தின்‌ பழைமை 

சிந்து வெளி நாகரிகம்‌ உலகிற்குத்‌ தெரிந்தது 
முதல்‌ சைவ சமயத்தின்‌ பழைமையும்‌ கால எல்லை 
கடந்து நிற்கின்றது. அங்கு அகழ்ந்து எடுக்கப்‌ 
பட்ட பண்டைப்‌ பொருள்களில்‌ சிவ லிங்கங்கள்‌ 
குறிப்பிடத்தக்கன. சிறியவும்‌ பெரியவுமான சிவ 
லிங்கங்களைக்‌ கண்ட மேனாட்டு ஆராய்ச்சியாளர்‌ 
வியப்புற்று, “சைவ சமயம்‌ கணித்தறிய முடியாத 
பழைமை உடையது, ' என்று கூறியுள்ளனர்‌. 
இந்த லிங்கங்களைப்‌ பயன்படுத்திய .சிந்துவெளி 
மக்கள்‌ திராவிடரே என்பது ஆராய்ச்சியாளர்‌ பல 
ரது முடிவு. 

இந்தியாவில்‌ ஆரியர்‌ வருகைக்கு முன்‌ இருந்த 
வர்‌ மூண்டர்‌, கோலர்‌ என்ற பண்டை இனத்தவ 
ரும்‌ திராவிடருமே ஆவர்‌ என்பது ஆராய்ச்சியாளர்‌ 
துணிபு. இவ்விரு இனத்தவருள்‌ லிங்க வழிபாடு 
எவருக்கு முதலில்‌ உரியதாக இருந்தபோதிலும்‌, 
சிந்துவெளி நாகரிக காலத்தில்‌ திராவிட மக்களுக்‌ 
கும்‌ உரியதாக இருந்தது என்று கூறுதல்‌ தவறா 
காது என்பதும்‌ அவ்வாராய்ச்சியாளர்‌ கருத்து. 
இந்த லிங்க வணக்கம்‌ பல நாடுகளில்‌ பரவி இருந்‌ 
தது என்பதைப்‌ புதைபொருள்‌ ஆராய்ச்சியாளர்‌ 


22 சங்ககாலத்தில்‌ சைவசமயம்‌ 


பல சான்றுகளுடன்‌ விளக்கி எழுதியுள்ளனர்‌. அவ்‌ 
விவரங்களை அறிய, சைவ சமயம்‌ மிக்க பழைமை 
யுடையது என்னும்‌ உண்மை தெரிகின்றது. 


தொல்காப்பியத்தில்‌ 

பழைய இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்‌ 
தில்‌ குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌ என்‌ 
னும்‌ நிலப்பிரிவுகள்‌ கூறப்பட்டுள்ளன. குறிஞ்சி 
என்பது மலையும்‌ மலைசார்ந்த இடமுமாகும்‌. பய 
னுள்ள விளைச்சல்‌ அற்ற இடம்‌ பாலை எனப்படும்‌. 
காடும்‌ காடு சூழ்ந்த இடமும்‌ முல்லையாகும்‌. வயலும்‌ 
வயல்‌ சார்ந்த இடமும்‌ மருதம்‌ எனப்படும்‌. நெய்தல்‌ 
என்பது கடலும்‌ கடல்‌ சார்ந்த இடமுமாகும்‌. ஓவ்‌ 
வொரு நில மக்களும்‌ ஒரு தெய்வத்தை வணங்கி 
வந்தனர்‌ “என்று தொல்காப்பியம்‌ கூறுகின்றது. 
குறிஞ்சி நிலத்‌ தெய்வமாக முருகன்‌ வழிபடப்பட்‌ 
டான்‌. பாலைநிலத்‌ தேவதையாகக்‌ கொற்றவை வழி 
படப்பட்டாள்‌, கண்ணன்‌ முல்லை நில மக்களால்‌ 
வழிபடப்பட்டான்‌. மழைக்கு அதிதேவதையான 
இந்தான்‌ மருதநில மக்கள்‌ வணக்கத்துக்கு உரியவ 
னானான்‌. ' கடலரசனான வருணன்‌ தெய்தல்‌ நில 
மக்களால்‌ வழிபடப்பட்டான்‌. இவ்வாறு ஒவ்வொரு 
நிலத்திற்கும்‌ அமைந்த தெய்வத்தைத்‌ தவிரக்‌ 
கடவுள்‌ என்ற ஒரு பொருள்‌ வழிபடப்பட்டு வந்த 
தாகவும்‌ தொல்காப்பியம்‌ கூறுகின்றது. ஆனால்‌ அப்‌ 
பொருள்‌ சிவன்‌ என்ற பெயரை உடையதாக இருந்‌ 
தது என்பதற்குத்‌ தொல்காப்பியத்தில்‌ சான்றில்லை. 
தொகை நூல்களில்‌ 

எட்டுக்‌ தொகை நூல்கள்‌ எனப்படும்‌ நற்‌ 
றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்‌ 


சைவசமயம்‌ 23 


பத்து, பரிபாடல்‌, அகநானூறு, புறநானூறு, கலித்‌, 
'தொகை என்பவற்றிலும்‌, திருமுருகாற்றுப்படை 
முதலிய பத்துப்‌ பாடல்களிலும்‌ சிவனைப்பற்றிய 
குறிப்புக்கள்‌ மிகப்பலவாகக்‌ காண்கின்‌ றன. ஆயி 
னும்‌, அவற்றுள்‌ “சிவன்‌ ' என்னும்‌ பெயர்‌ காணப்‌ 
படவில்லை, அக்கடவுள்‌ - “தாழ்சடை பொலிந்த 
அருந்தவத்தோன்‌, “முக்கட்‌ செல்வன்‌,” “கறை 
மிடற்று அண்ணல்‌,” * நீலமணி மிடற்று அண்‌ 
ணல்‌,” “முது முதல்வன்‌,” * நீலமேனி வாலிழை 
பாகத்து ஒருவன்‌,” “மழை தலை வைத்தவன்‌,” 
“புங்கம்‌ ஊர்பவன்‌,” “முக்கணான்‌,” “ஆலமர்‌ செல்‌ 
வன்‌ ' முதலிய பல பெயர்களால்‌ குறிக்கப்படுகிறான்‌. 
அவன்‌ சடையிலும்‌ மார்பிலும்‌ கொன்றைமாலை 
அணிந்தவன்‌ ; முடிமேல்‌ பிறைச்‌ சந்திரனைச்‌ சூடி 
யவன்‌ ; முடிமீது மேகத்தையும்‌ கங்கையையும்‌ 
தாங்கியவன்‌ ; வேதத்தை வாயில்‌ உடையவன்‌ ; 
அதனை அந்தணர்க்குச்‌ சொன்னவன்‌ ; எட்டுக்‌ 
கைகளை உடையவன்‌ ; புலித்தோல்‌ ஆடையன்‌ : 
உமாதேவியைப்‌. பாதியாகக்‌ கொண்டவன்‌ ; அரிய 
தவம்‌. செய்பவன்‌; உயிர்கட்குப்‌ பாதுகாவலன்‌ . 
முப்புரங்களை எரித்தவன்‌ ; எரித்த அச்சாம்பலைப்‌ 
பூசிக்கொண்டவன்‌. அவன்‌ பல வடிவங்களைக்‌ காட்‌ 
டியும்‌ ஒடுக்கியும்‌ எல்லாவற்றையும்‌ அழித்து நின்று 
ஆடுபவன்‌. ஊழி இறுதியில்‌ அவன்‌ ஆடும்‌ கூத்து 
* கொடுகொட்டி * எனப்படும்‌. அவன்‌ முப்புரங்களை 
அழித்து ஆடும்‌ கூத்துப்‌ “ பாண்டரங்கம்‌ * எனப்‌ 
படும்‌. அவன்‌ புலியைக்‌ கொன்று அதன்‌ தோலை 
உடுத்துக்‌ கொன்றை மாலை தோளில்‌ அசையப்‌ 
பிரமன்‌ தலையொன்றை ஏந்தி ஆடும்‌ கூத்து 
,காபாலம்‌' எனப்படும்‌. அவன்‌ உமையம்மை 


24 சங்ககாலத்தில்‌ சைவசமயம்‌ 


யுடன்‌ இமயமலைமீதுள்ளான்‌. இவைபோன்ற குறிப்‌ 
புக்கள்தொகை நூல்களிற்‌ காணப்படுகின்‌ றன, ்‌ 


சிலப்பதிகாரத்திலும்‌ மணிமேகலையிலும்‌ 
சிலப்பதிகாரம்‌ மணிமேகலை ஆகிய இரண்டு 
காவியங்களிலும்‌ பத்துப்பாட்டுள்‌ ஒன்றான மதுரைக்‌ 
காஞ்சியிலும்‌ தெய்வங்கள்‌ வரிசையில்‌ சிவபிரான்‌ 
முதலிடம்‌ பெற்றுள்ளான்‌. 
“்‌ நுதல்விழி நாட்டத்து இறையோன்‌ முதலாப்‌ 
பதிவாழ்‌ சதுக்கப்‌ பூதமீ றாக” 
என்பது மணிமேகலை. 
“£ பிறவா யாக்கைப்‌ பெரியோன்‌ கோவிலும்‌ - 
அறுமுகச்‌ செவ்வேள்‌ அணிதிகழ்‌ கோவிலும்‌...” 
என்பது சிலப்பதிகாரம்‌. 
சேரன்‌ செங்குட்டுவன்‌ சிவனருளால்‌ பிறந்த 
வன்‌, சிவபூசை செய்தவன்‌ என்று சிலப்பதிகாரம்‌ . 
செப்புகிறது. அவனது அவையில்‌ சேரநாட்டுச்‌ 
சாக்கையான்‌ ஒருவன்‌ சிவபிரான்‌ ஆடிய கொடு 
கொட்டிக்‌ கூத்தை ஆடிக்காட்டினான்‌, 
இந்த நூல்களிலும்‌ “சிவம்‌” என்னும்‌ சொல்‌ 
இல்லை. ஆயின்‌. சைவம்‌ என்னும்‌ சொல்‌ மணி, 
மேகலையில்‌ காணப்படுகிறது. 


சைவவாதி 

மணிமேகலை ஓவ்வொரு மதவாதியிடமும்‌ 
சென்று அவர்தம்‌ மதக்கொள்கையையும்‌ கடவுள்‌ 
தன்மையையும்‌ கேட்டறிந்தாள்‌. அவள்‌ சைவ 
வாதியிடம்‌ சென்று, “உன்‌ கடவுள்‌ எத்தகையவர்‌?”* 
என்று கேட்டாள்‌. அதற்குச்‌ .சைவவாதி, “என்‌ 


சைவசமயம்‌ 25 


இறைவன்‌ இருசுடர்‌ இயமானன்‌ ஐம்பூதம்‌ என்ற 
எட்டினையும்‌ உயிராகவும்‌ உடம்பாகவும்‌ உடைய 
வன்‌; கலைகளை உருவாக உடையவன்‌ ; உலகங்‌ 
களையும்‌ உயிர்களையும்‌ படைத்து விளையாடுபவன்‌ ; 
அவற்றை அழித்து உயிர்களின்‌ களைப்பைப்‌ 
போக்குபவன்‌ ; தன்னைத்‌ தவிரப்‌ பெரியோன்‌ ஒரு 


வனைப்‌ பெற்றிராதவன்‌. அவன்‌ ஈசானன்‌,'' 
என்று பதில்‌ கூறினான்‌. 
முருக வழிபாடு 


குறிஞ்சி நிலத்துக்கே உரிய முருகன்‌ வடவர்‌ 
கூட்டுறவால்‌ சுப்பிரமணியன்‌ என்றும்‌ கார்த்தி 
கேயன்‌ என்றும்‌ சிவகுமாரன்‌ என்றும்‌ பெயர்பெற் 
ரூன்‌.1 அவன்‌ கார்த்திகைப்‌ பெண்கள்‌ அறுவர்க்‌ 
கும்‌ பிறந்தவன்‌ என்று பரிபாடல்‌ கூறுகிறது. 

அவன்‌ கொற்றவை மகன்‌, உமையின்‌ மகன்‌ 
என்று திருமுருகாற்றுப்படை கூறுகிறது. அப்‌ 
பாடலில்‌ திருப்பரங்குன்‌ றம்‌, திருச்சீரலைவாய்‌, திரு 
ஆவினன்குடி, திருஏரகம்‌, பழமுதிர்சோலை, மலைகள்‌ 
என்னும்‌ ஆறிடங்கள்‌ முருகனுக்குகந்த இடங்க : 
ளாகக்‌ கூறப்பட்டுள்ளன, முருக வழிபாட்டைப்‌ 
பற்றிய பழந்தமிழ்ச்‌ செய்திகளும்‌ நாற்பத்தெட்டு 
வயதுவரை பிரமசரிய விரதம்‌ காக்கும்‌ அந்தணரது 
வழிபாட்டுச்‌ செய்திகளும்‌ திருமுருகாற்றுப்‌ படை 
யுள்‌ கூறப்பட்டுள்ள. 

பரிபாடலில்‌ முருகனைப்பற்றி எட்டுப்‌ பாடல்கள்‌ 
இருக்கின்றன. முருகன்‌ சூரபத்மனை வென்றவன்‌ ; 
ஆறு தலைகளையும்‌ பன்னிரண்டு கைகளையும்‌ 


1. T. 8. Sesha AyyanBar's Ancient Dravidians 


26 சங்ககாலத்தில்‌ சைவசமயம்‌ 


உடையவன்‌ ; தேவசேனாபதி; மும்மூர்த்திகட்கு 
முதல்வன்‌ ; வள்ளி தெய்வானையர்க்குக்‌ கணவன்‌ ; 
திரும்பரங்குன்றம்‌ மலைமீது முருகன்‌ கோவில்‌ 
இருக்கின்றது. அக்கோவிலில்‌ இருந்த மண்டபச்‌ 
சுவர்களிலும்‌, மேற்கூரையிலும்‌ பல நிகழ்ச்சிகளைக்‌ 
குறிக்கும்‌ ஓவியங்கள்‌ தீட்டப்பட்டுள்ளன. அவற்‌ 
றுள்‌ இரதி, மன்மதன்‌, பூனை உருவாகக்‌ கொண்ட 
இந்திரன்‌, அகலிகை, கெளதமன்‌ முதலியோரைக்‌ 
குறிக்கும்‌ ஒவியங்கள்‌ குறிப்பிடத்தக்கவை. பாண்டி . 
யன்‌ முதல்‌ சாதாரண மக்கள்‌ வரை எல்லோரும்‌ 
திருப்பரங்குன்‌ றம்‌ சென்று வழிபட்டனர்‌. கோவில்‌ 
- களில்‌ ஆடல்‌, பாடல்கள்‌ நிகழ்ந்தன. பண்‌ 
அமைந்த பாடல்களைப்‌ பாடி மக்கள்‌ முருகனை வழி 
பட்டனர்‌. இவைபோன்ற செய்திகள்‌ பரிபாடலில்‌ 
காணப்படுகின்றன. 
கொற்றவை வணக்கம்‌ ' 

தமிழ்‌ நாட்டுப்‌ பாலை நிலத்துத்‌ தேவதையாகிய 
கொற்றவை வடவர்‌ கூட்டுறவால்‌ துர்க்கை எனப்‌ 
பெயர்‌ பெற்றாள்‌ ;” அதனால்‌ கெளரி, சமரி, முதலிய 
புதிய பெயர்களைப்‌ பெற்றாள்‌; அவள்‌ வேடர்களுக்கு 
அதி தேவதை. அவள்‌ நஞ்சுண்டும்‌ சாகாதவள்‌ ; 
எல்லாம்‌ உணர்ந்தவள்‌ ; காட்டிடை வாழ்பவள்‌ ; 
பேய்க்கணங்களை உடையவள்‌; முதலில்‌ பாலை நிலத்‌ 
தேவதையாக இருந்து வேடர்‌ தொழுகைக்கு உரிய 
வளாக இருந்த கொற்றவை, பிறதிணைக்குரிய தெய்‌ 
வங்கள்‌ நகரங்களிற்‌ குடியேறினாற்போலவே, நகரங்‌ 
களிற்‌ கோவில்‌ கொண்டாள்‌. மதுரை நகர மேற்கு 
வாயிலில்‌ கொற்றவைக்குக்‌ கோவில்‌ இருந்தது. 


2. 7 8. Sesha Ayyanfar's Aneient Dravidians: 


சைவசமயம்‌ 27 


கண்ணகி கணவனை இழந்து நகரைவிட்டுப்‌ போகை 
மில்‌, கொற்றவை கோவில்‌ வாசலில்‌ தன்‌ வளையல்‌ 
களை உடைத்தாள்‌ என்று சிலப்பதிகாரம்‌ குறிக்‌ 
கின்றது. பிரிந்தவர்‌ மீண்டும்‌ வந்து சேந்தால்‌, 
பின்பு பிரியாது உறைதல்வேண்டும்‌ என்று மக்கள்‌ 
கொற்றவையை வரம்‌ வேண்டல்‌ மரபு; கையில்‌ 
காப்பு நூல்‌ கட்டி நோன்பிருத்தல்‌ வழக்கம்‌. இக்‌ 
கொற்றவை வணக்கமே நாளடைவில்‌ சக்திவணக்க 
மாக மாறியது; சக்தியையே முழுமுதற்‌ கடவுளாகக்‌ 
கொண்ட ஒரு பிரிவு * சாக்தேயம்‌* அல்லது “வாமம்‌ * 
என்று பெயர்‌ பெற்றது; சைவசமயப்‌ பிரிவுகளுள்‌ 
ஒன்றாகக்‌ கருதப்பட்டது. 
சைவமும்‌ வைணவமும்‌ 

சிவனுக்கும்‌ முருகனுக்கும்‌ கோவில்கள்‌ 
அமைந்தவாறே, திருமாலுக்கும்‌ தமிழகத்தில்‌ 
கோவில்கள்‌ இருந்தன. .முல்லை நிலக்‌ கடவுளான 
திருமால்‌ நாளடைவில்‌ நகரங்களிலும்‌ கோவில்‌ 
கொண்டான்‌; கண்ணன்‌ அண்ணனான பலராம 
வணக்கம்‌ தமிழகத்தில்‌ இருந்தது. சங்க காலத்தில்‌ 
்‌ இந்நால்வர்‌ (திருமால்‌, பலராமன்‌, சிவன்‌, முருகன்‌) 
வணக்கமும்‌ சிறப்புற்றிரு ந்தன. பாண்டியன்‌ 
இலவந்திகைப்பள்ளித்‌ துஞ்சிய நன்மாறனை நக்‌ 
கீரர்‌ பாடிய ஒரு செய்யுளில்‌ அவனை இந்நால்வரு 
டனும்‌ ஒப்பிட்டுப்‌ பாடியுள்ளார்‌: “நீ சினத்தில்‌ 
சிவனையும்‌, வலிமையில்‌ பலராமனையும்‌, பகைவரை 
அழிப்பதில்‌ மாயோனையும்‌, கருதியதை முடிப்பதில்‌ 
முருகனையும்‌ ஒப்பாவாய்‌.'' * வெள்ளை,” “காரி,” 
“குரால்‌,' “சேய்‌” என்று நிறம்‌ பற்றி எருது 
களுக்கு இவ்வாறு பெயர்‌ கூறி, அவற்றுக்கு 


முறையே பலராமன்‌, மாயோன்‌, முக்கண்ணன்‌, 


20 சங்ககாலத்தில்‌ சைவசமயம்‌ 


முருகன்‌ என்னும்‌ கடவுளரையும்‌ அவர்தம்‌ நிறம்‌, 
மாலை, உடை முதலியவற்றையும்‌ பொருந்த வைத்‌ 
துக்‌ கலித்தொகையில்‌ உவமை கூறப்பட்டுள்ளது. 


பரிபாடலில்‌ திருமாலைப்‌ பாடிய கடுவன்‌ இள 
எயினனார்‌ என்ற புலவரே முருகனையும்‌ வாயார 
வாழ்த்தியுள்ளார்‌. கேசவன்‌, அச்சுதன்‌ என்ற 
வைணவப்‌ பெயர்களைக்‌ கொண்ட புலவர்‌ இருவர்‌ 
முருகனைப்‌ பாடியுள்ளனர்‌. பாரதம்‌ பாடிய பெருந்‌ 
தேவனார்‌ என்ற புலவர்‌ அகநானூறு, புறநானூறு, ' 
ஐங்குறு நூறு என்ற மூன்றிலும்‌ கடவுள்‌ வாழ்த்‌ 
தாகச்‌ சிவனையும்‌, குறுந்தொகையில்‌ முருகனையும்‌, 
நற்றிணையில்‌ திருமாலையும்‌ பாடியுள்ளார்‌. சேரன்‌ 
செங்குட்டுவன்‌ வட நாட்டு யாத்திரைக்குப்‌ புறப்‌ 
படும்‌ முன்‌ சிவபூசை செய்து சிவப்பிரசாதத்தைத்‌ 
தன்‌ முடியில்‌ தாங்கியிருந்தான்‌; பின்னர்‌ வந்த 
திருமால்‌ பிரசாதத்தைத்‌ தன்‌ தோளில்‌ தாங்கினான்‌ 
என்று சிலப்பதிகாரம்‌ கூறுகிறது. அதே நூலில்‌ 
சிவனுக்குரிய ஐந்தெழுத்தும்‌ திருமாலுக்குரிய எட்‌ 
டெழுத்தும்‌ சம நிலையில்‌ மதிக்கும்படி அடியவர்க்‌ 
குக்‌ கூறப்பட்டுள்ளது. 
கோவில்கள்‌ ' 

சிவன்‌, முருகன்‌, திருமால்‌, பலராமன்‌, கொற்‌ 
றவை முதலிய தெய்வங்கட்குக்‌ காவிரிப்பூம்பட்டி 
னம்‌, மதுரை, வஞ்சி போன்ற பெரிய நகரங்களில்‌ 
்‌ கோவில்கள்‌ இருந்தன. நீல நாகம்‌ நல்கிய கலிங்‌ 
கத்தை ஆலமரத்தடியில்‌ இருந்த சிவனுக்கு ஆய்‌ 
வேள்‌ அளித்தான்‌ என்று புறநானூறு கூறுவ 
தால்‌, ஆய்‌ நாட்டில்‌ (பொதிகை மலைப்‌ பகு தியில்‌ ) 
சிவன்‌ கோவில்‌ இருந்தமை தெளிவு. “தொண்டை 


சைவசமயம்‌ 29 


நாட்டுக்‌ குளங்கள்‌ சிலவற்றில்‌ தாமரை மலர்கள்‌ 
பூத்திருக்கும்‌. அவை தெய்வங்கட்கு உரியவை, ”' 
எனவரும்‌ பெரும்பாணாற்றுப்‌ படைக்‌ குறிப்பினால்‌, 
அக்குளங்களை அடுத்த ஊர்களில்‌ கோவில்கள்‌ 
இருந்தமையும்‌, கடவுளர்‌ உருவங்கள்‌ இருந்தமை 
யும்‌ பெறப்படும்‌, வட ஆர்க்காடு மாவட்டத்தில்‌ 
உள்ள செங்கம்‌, சங்க காலத்தில்‌ செங்கண்மா 
எனப்பட்டது. அதனை ஆண்ட நன்னனது நவிரம்‌ 
என்ற மலையில்‌ காரியுண்டிக்‌ கடவுள்‌ எனப்பட்ட 
சிவபிரான்‌ கோவில்‌ இருந்தது. பண்டைக்காலக்‌ 
கோவில்கள்‌ - கோவில்‌, நியமம்‌, நகரம்‌, கோட்டம்‌ 
எனப்‌ பெயர்‌ பெற்றன. சமணர்‌ பெளத்தர்‌ 
கோவில்கள்‌ * பள்ளி' என்று வழங்கப்பட்டன. 
கோவில்‌ அமைப்பு 

கோவில்‌ என்னும்‌ சொல்‌ சங்க காலத்தில்‌ 
தெய்வங்கள்‌ உறையும்‌ கட்டடத்தையும்‌ அரசன்‌ 
அரண்மனையையும்‌ குறித்தது. இதனால்‌ அரசன்‌ 
வாழ்ந்த அரண்மனையும்‌ கோவிலும்‌ பல பகுதி 
களில்‌ ஒத்திருந்தன என்று கொள்ளுதல்‌ பொருந் 
தும்‌. இரண்டும்‌ சுற்று மதில்களை உடையவை ; 
உயர்ந்த வாயில்களை உடையவை ; வாயில்கள்மீது 
உயர்ந்த கோபுரங்களைப்‌ பெற்றவை; வாயில்களுக்‌ 
குத்‌ துருப்பிடியாமல்‌ செந்நிறம்‌ பூசப்பட்ட இரும்புக்‌ 
கதவங்கள்‌ பொருத்தப்பட்டிருந்தன; சாந்து 
பூசப்பெற்ற மாடங்கள்‌ உயரமாகக்‌ கட்டப்பட்டிருந்‌ 
கன; மேற்கூரை சாந்து வேயப்பட்டிருந்தது. 
சில கோவில்களில்‌ உலோகங்களாலான கூரை 
களும்‌ இருந்தன. மதுரைச்‌ சிவன்‌ கோவிலில்‌ 
வெள்ளி வேயப்பட்ட கூரை இருந்தது. அப்பகுதி 
“வெள்ளியம்பலம்‌ என்று பெயர்பெற்றது. 


90 சங்ககாலத்தில்‌ சைவசமயம்‌ 


லிங்க வழிபாடு 

லிங்க வழிபாடு வேதகாலத்துக்கு முற்பட்ட 
சிந்துவெளி மக்களிடமிருந்தது என்பது முன்னரே 
கூறப்பட்டது. வேத காலத்தில்‌ இந்தியப்‌ பழங்‌ 


குடி மக்களிடத்தில்‌ அவ்வழிபாடு இருந்தது; இதி . 


காச காலத்தில்‌ எல்லோரிடமும்‌ பரவியது. லிங்கம்‌ 
சிவபெருமானான மகாதேவனைக்‌ குறிக்கும்‌ மூர்த்த 
மாகக்‌ கருதப்பட்டது. குடிமல்லம்‌, களத்தூர்‌; 
குடுமியான்‌ மலை என்னும்‌ இடங்களிலுள்ள லிங்கங்‌ 
கள்‌ கி. மு. இரண்டாம்‌ நூற்றாண்டின என்று 
ஆராய்ச்சியாளர்‌ கூறியுள்ளனர்‌. கல்‌ லிங்கத்தைப்‌ 
போலப்‌ பலர்கூடும்‌ பொதுவிடங்களில்‌ (அம்பலங்‌ 
களில்‌) மரத்தூண்கள்‌ வைக்கப்பட்டிருந்தன. 
அவை கந்து” எனப்பட்டன. அவற்றில்‌ தெய்வ 
உருவங்கள்‌ எழுதப்பட்டிருந்தன. மக்கள்‌ அவற்‌ 
றின்மீது மலர்களைச்‌ சூடினர்‌; அவற்றின்‌ அருகில்‌ 
அவியா விளக்கு ஏற்றி வைத்தனர்‌. அவை பீட 
மற்ற (ஆவுடையாரில்லாத) லிங்கங்கள்‌ போன்‌ 
றவை. இத்தகைய லிங்கங்கள்‌ பல கோவில்களில்‌ 
இருப்பதை இன்றும்‌ காணலாம்‌, * சிவபிரான்‌ 
*ஆலமர்‌ செல்வன்‌ என்று பழைய நூல்களிற்‌ 
குறிக்கப்படலால்‌, *தென்முகக்‌ கடவுள்‌ ' வடிவம்‌ 
சங்க காலத்திலேயே இருந்திருத்தல்‌ வேண்டும்‌ 
என்று கூறலாம்‌, 
விழாக்கள்‌ 

1. கார்த்திகை விழா- கார்த்திகை மாதத்தில்‌ 
கார்த்திகை நாளன்று இரவில்‌ தெருக்களில்‌ 
* இத்தகைய தூண்களை வழிபடும்‌ வழக்கம்‌ கிரீட்‌ தீவில்‌ 

பண்டைக்‌ காலத்திற்‌ சிறப்புற்றிரு ந்தது. 

Origin and Spread of the Tamils, p. 50, 


சைவசமயம்‌ 21 


விளக்குகள்‌ வைத்து அவற்றுக்கு மாலைகள்‌ இட்டு 
மக்கள்‌ விழாக்‌ கொண்டாடினர்‌ என்பது அக 
நானூற்றுப்‌ பாடல்களால்‌ தெரிகின்றது. 

2. திருஆதிரை விழா -- இது மார்கழி விழா , 
என்றும்‌ பெயர்பெறும்‌. சிவபெருமான்‌ ஆ திரை 
(முதல்வன்‌ * எனப்பட்டான்‌. இவ்விழாச்‌ சிவத்‌ 
தொடர்பானது. 

3. தைவிழா--தைந்நீராடல்‌; தத்தம்‌ விருப்‌ 
பக்‌ கடவுளரை வணங்குதல்‌. இதுவே பிற்கால 
மார்கழி நோன்பு என்று அறிஞர்‌ கூறுவர்‌. 

4. முருக விழா -— முருகன்‌ கோவில்களில்‌ 
கொண்டாடப்பட்ட பெருவிழா. 

இவைபோன்‌ ற பல செய்திகளைக்‌ காண்பதால்‌, 
சங்ககாலக்‌ கோவில்களில்‌ - விழாக்கள்‌ நடைபெற்‌ 
றன என்பதும்‌, திருமேனிகள்‌ ஊர்வலமாகக்‌ 
கொண்டு வரப்பட்டன என்பதும்‌ அறியலாம்‌. 
காவிரிப்பூம்பட்டினத்தில்‌ இந்திரவிழா இருபத்‌ 
தொருநாள்‌ சிறப்பாக நடைபெற்றது. எல்லாக்‌ 
கோவில்களிலும்‌ பூசைகள்‌ நடைபெற்றன. ஆடல்‌ 
பாடல்கள்‌ நிகழ்ந்தன, பல சமயப்‌ பெரியோர்கள்‌ 
தத்தம்‌ மடங்களில்‌ அற உபதேசம்‌ செய்தனர்‌ 
என்று சிலப்பதிகாரம்‌ கூறுகின்றது. 
சமய அணிகள்‌ 

பழந்தமிழ்ப்‌ பிள்ளைகளுக்குக்‌ காத்தற்‌ கடவு 
ளான திருமாலின்‌ சங்கு, சக்கரம்‌, கதை, வில்‌, 
வாள்‌ என்னும்‌ ஐந்தின்‌ வடிவமாக அமைத்து 
அணிவிக்கும்‌ அணி ஐம்படைத்தாலி எனப்பட்டது. 
இது போலவே சிவபிரானுடைய மழு, வாள்‌, 
இடபம்‌ இவற்றைப்‌ போலப்‌ பொன்னால்‌ செய்து 


92 சங்ககாலத்தில்‌ சைவசமயம்‌ 


மக்கள்‌ அணிந்திருந்தனர்‌ என்று கலித்தொகை 
கூறுகிறது. 
சிவனார்‌ பெயர்கள்‌ 

சங்க கால மக்கள்‌ இறையனார்‌, உருத்திரன்‌, 
சத்திநாதன்‌, பெருந்தேவன்‌ , வெண்பூதி, பேரெயில்‌ 
முறுவலார்‌ முதலிய சிவனைக்‌ குறிக்கும்‌ பெயர்களைப்‌ 
பிள்ளைகளுக்கு இட்டு வழங்கினர்‌. பெருந்தேவன்‌ . 
என்பது மகாதேவன்‌ என்னும்‌ பெயர்ப்பொருளை 
உடையது. பேரெயில்‌ முறுவலார்‌ என்பது சிவன்‌ 
முறுவலால்‌ திரிபுரங்களை எரித்ததைக்‌ குறிக்கும்‌ 
(பெயராகும்‌. வெண்பூதி என்பது திருநீற்றை 
'அணிந்தவர்‌ என்பதைக்‌ குறிக்கும்‌. 


முடிவுரை 

இதுகாறும்‌ கூறப்பெற்ற செய்திகளால்‌, சங்க 
காலத்தில்‌ சைவம்‌, வைணவம்‌, பெளத்தம்‌, சமணம்‌ 
முதலிய பல்வேறு சமயங்கள்‌ இருந்தன என்பதும்‌, 
ஆயினும்‌, இந்நாட்டுக்கே உரியவை சைவமும்‌ 
மாயோன்‌ வணக்கமும்‌ என்பதும்‌, கோவில்கள்‌ 
இருந்தன என்பதும்‌, அவற்றில்‌ விழாக்கள்‌ நடை 
பெற்றன என்பதும்‌, கடவுளர்‌ வரிசையில்‌ சிவ 
பெருமான்‌ முதலிடம்‌ பெற்றிருந்தான்‌ என்பதும்‌, 
வடவர்‌ கூட்டுறவால்‌ முருக வணக்கமும்‌, திருமால்‌ 
வணக்கமும்‌, கொற்றவை வணக்கமும்‌, சிவ வணக்க 
மும்‌, தமிழ்‌ வணக்கமும்‌ ஆரிய வணக்கமும்‌ கலந்த 
புதிய நிலையினை அடைந்தன என்பதும்‌ அறிய 
முடிதல்‌ காண்க, வரலாற்றுப்‌ பேராசிரியரான 
1. ௩ சேஷ அய்யங்கார்‌ எழுதியுள்ள, “பண்டைத்‌ 
திராவிடம்‌” என்னும்‌ ஆங்கில நூலில்‌ இவை 
பற்றிய விவரங்களை நன்கு காணலாம்‌, 


3. பல்லவர்‌ காலத்தில்‌ சைவ சமயம்‌ 
(கி. பி, 300-900) 


முன்னுரை 

சங்க காலத்துக்குப்‌ பிறகு தமிழகத்தில்‌ ஏறத்‌ 
தாழ அறுநூறு வருடகாலம்‌ (கி. பி. 800-900) 
வரைப்‌ பல்லவர்‌ என்ற புதிய மரபினர்‌ பேரரசு 
செலுத்தி வந்தீனர்‌. அவருள்‌ கி. பி. ஏழு, எட்டு, 
ஒன்பதாம்‌ நூற்றாண்டுகளில்‌ வாழ்ந்த பல்லவர்‌ 
சிறப்புற்றவர்‌. அவர்கட்கு முற்பட்ட பல்லவர்‌ 
காலத்தில்‌ தமிழகத்தில்‌ செங்கற்‌ கோவில்கள்‌ கட்‌ 
டப்பட்டிருந்தன. கி.பி. &, 5, 6-ஆம்‌ நூற்றாண்டு 
களில்‌ திருமூலர்‌, காரைக்காலம்மையார்‌ போன்ற 
நாயன்மார்‌ இருந்து சைவ சமயத்தை வளர்த்து 
வந்தனர்‌. வடநாட்டிலிருந்து வந்த ' திருமூலர்‌, 
மூவாயிரம்‌ செய்யுட்களைக்‌ கொண்ட திருமந்திரம்‌ 
என்னும்‌ நூலைப்‌ பாடியுள்ளார்‌. அந்நூல்‌ அக்‌ 
காலச்‌ சைவ சமய உட்பிரிவுகளையும்‌ கொள்கைகளை 
யும்‌ நன்கு விளக்குவதாகும்‌, 
மகேந்திரவர்மன்‌ 


கி. பி. 7-ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
காஞ்சியை ஆண்ட மகேந்திர வர்மன்‌ காலம்‌ 
பல்லவர்‌ வரலாற்றில்‌ பொற்காலமாகும்‌. இவனது 
காலமுதல்‌ பல்லவராட்சி பெயரும்‌ புகழும்‌ பெற்றது. 
மலைச்சரிவுகளைக்‌ குடைந்து கோவில்களாக்கிய 
கொற்றவன்‌ மகேந்திரனேயாவன்‌. இவன்‌ முதலில்‌ 


௨4 பல்லவர்‌ காலத்தில்‌ சைவசமயம்‌ 


சமணனாக இருந்து அப்பரைத்‌ துன்புறுத்தியவன்‌; 
பின்பு சைவனாக மாறியவன்‌; மாறிப்‌ பாடலிபுரத்தில்‌ 
(இன்றைய திருப்பாதிரிப்புலியூரில்‌) இருந்த புகழ்‌ 
பெற்ற சமணப்‌ பள்ளிகளையும்‌ பாழிகளையும்‌ 
இடித்து, அச்சிதைவுகளைக்கொண்டு திருவதிகை 
யில்‌ தன்‌ பெயரால்‌ குணபரஈசுவரம்‌ என்ற சிவன்‌ 
கோவிலைக்‌ கட்டினவன்‌. மகேந்திரன்‌ இவ்வாறு 
சமயம்‌ மாறியதை அவனது திருச்சிராப்பள்ளிக்‌ 
குகைக்கோவில்‌ கல்வெட்டும்‌ உணர்த்துகின்றது. 
இவன்‌ வல்லம்‌, தளவானூர்‌, சீய மங்கலம்‌, 
பல்லவபுரம்‌ (பல்லாவரம்‌), திருச்சிராப்பள்ளி 
என்னும்‌ இடங்களில்‌ சிவனுக்காக குகைக்கோவில்‌ 
களை அமைத்தவன்‌. ஒவ்வொரு கோவிலும்‌ 
இவன்‌ விருதுப்‌ பெயர்களுடன்‌ ஈசுவரம்‌ என்று 
முடியும்‌. இவன்‌ இசையிலும்‌ நடனத்திலும்‌ 
பெரும்‌ பற்றுடையவன்‌. இவன்‌ காலத்துச்‌ 
- சித்தன்னவாசல்‌ நடிகையர்‌ ஓவியங்கள்‌ ஓவியப்‌ 
புகழ்‌ பெற்றவை, இசையிலும்‌ நடனத்திலும்‌ 
பெருவியப்புடைய இவன்‌ காலத்தில்‌ அக்கலைகள்‌ 
உயர்‌ நிலையில்‌ இருந்தன என்பதை, இவன்‌ காலத்‌ 
தவரான அப்பர்‌ பாடிய திருப்பதிகங்களிலும்‌ 
காணலாம்‌. 

“வேறு துறையிலிருந்து குணபரனைத்‌ 
திருப்பிய ஞானம்‌ அவனால்‌ ஏற்படுத்தப்பட்ட இந்த 
லிங்கத்தால்‌ நாட்டில்‌ நீண்ட காலம்‌ பரவட்டும்‌, 
“ புருஷோத்தமன்‌ தன்‌ மனத்தில்‌ சிவனை உறுதி 
யாகப்‌ பற்றி இருப்பவன்‌ ” என்பனவும்‌, குடுமி 
யான்‌ மலையிலுள்ள இவனது இசை பற்றிய கல்‌ 
வெட்டில்‌, “ சித்தம்‌ நமசிவாய ” என்று சிவனுக்கு 
1, 3.1.1. 133: 


சைவசமயம்‌ 35 


வணக்கம்‌ கூறும்‌ பகுதியும்‌ இவனது ஆழ்ந்த சிவப்‌ 
பற்றை நன்கு உணர்த்துவனவாகும்‌. 2 
நரசிம்மவர்மன்‌ 

மகேந்திரன்‌ மகனான நரசிம்ம வர்மன்‌ சிறந்த 
வைணவன்‌ ; இரண்டாம்‌ புலிகேசியை வென்று 
“மகாமல்லன்‌? எனப்‌ பெயர்பெற்றவன்‌. பெரும்‌ 
பாணாற்றுப்‌ படையில்‌ பட்டினம்‌ எனப்‌ பெயர்‌ 
பெற்றிருந்தது, இவன்‌ காலத்தில்‌ புதுப்பிக்கப்பட்டு 
“மகாமல்லபுரம்‌” எனப்‌ பெயர்‌ பெற்றது. இவன்‌ 
அம்‌ மாமல்லபுரத்தில்‌ ஒற்றைக்கல்‌ கோவில்களை 
(இக்காலத்தில்‌ இரதங்கள்‌ எனப்படுகின்‌ றவை) 
அமைக்கத்‌ தொடங்கினான்‌. இன்று அருச்சுனன்‌ 
ரதம்‌, தர்மராசர்‌ ரதம்‌ என்று சொல்லப்படுபவை 
இவன்‌ அமைக்கத்‌ தொடங்கிய சிவன்்‌கோவில்களே 
யாகும்‌. திருக்கழுக்குன்றம்‌ சிவன்‌ கோவிலுக்குத்‌ 
கன்‌ முன்னோன்‌ செய்த தானத்தை இவன்‌ புதுப்‌ 
பித்தான்‌. £ 


பரமேசுவர வர்மன்‌ 


மாமல்லபுரத்தில்‌ உள்ள தருமராசர்‌ ரதம்‌, 
கணேசர்‌ மண்டபம்‌, இராமாநுசர்‌ மண்டபம்‌ என்‌ 
பன இப்பரமேசுவரன்‌ அமைத்தவை. இவை 
மூன்றும்‌ சிவன்‌ கோவில்களே. * இவன்‌ காஞ்சியை 
அடுத்த கூரத்தில்‌ ஒரு சிவன்‌ கோவிலைக்‌ கட்டி 
னான்‌. இவன்‌ சிறந்த சிவபக்தன்‌ ; உருத்திராக்‌ 
கத்தால்‌ ஆன சிவலிங்கத்தை முடியாகத்‌ தரித்திருந் 
2. 8.1.1.1: 33,34; A. S. P. P. 245. 
3. 65 of 1909 
4, 511 18, 19, 20. 


36 பல்லவர்‌ காலத்தில்‌ சைவசமயம்‌ 
[i 


தவன்‌. மாமல்லபுரத்தில்‌ உள்ள ஒற்றைக்‌ கற்கோ 
- வில்களில்‌ இருக்கும்‌ கல்வெட்டுக்கள்‌ இவனது சிவ 
நெறிப்‌ பற்றை நன்கு விளக்குகின்‌ றன. 


இராசசிம்மன்‌ 


இவன்‌ மேற்சொல்லப்பட்ட முதலாம்‌ பரமேசு 
வரனுக்கு மகன்‌. இவ்வரசன்‌ கற்களை அடுக்கிக்‌ 
கோவில்கட்டிப்‌ புகழ்பெற்றவன்‌. மாமல்லபுரம்‌ 
கடற்கரையில்‌ க்ஷத்திரிய சிம்ம பல்லவேசுவரம்‌, 
இராசசிம்ம பல்லவேசுவரம்‌ என்ற இரண்டு சிவன்‌ 
கோவில்கள்‌ இவனால்‌ கட்டப்பட்டவை.” இவனால்‌ 
குடையப்பட்ட கோவில்களும்‌ பலவாகும்‌. இவன்‌ 
கட்டிய எல்லாக்‌ கோவில்களிலும்‌ உலகப்‌ புகழ்‌ 
பெற்றதும்‌ சிறந்த சிற்ப வேலைப்பாடு கொண்டதும்‌ 
காஞ்சி -- கயிலாசநாதர்‌ கோவிலேயாகும்‌, அதன்‌ 
பழையபெயர்‌ இராசசிம்ம பல்லவேசுவரம்‌ என்பது, 
'திருச்சுற்றுச்‌ சுவர்களில்‌ புராண வரலாறுகளை, 
உணர்த்தும்‌ சிற்பங்கள்‌ பல இன்றும்‌ கண்டு 
களிக்கலாம்‌. கருவன்றயைச்‌ சுற்றியுள்ள சுவர்‌ 
களில்‌ பிறைகள்‌ உள்ளன. அவற்றில்‌ சிவனது 
உயர்வையும்‌ நடனத்தையும்‌ குறிக்கும்‌ சிற்பங்கள்‌ 
உள, சிவபெருமானுடைய பலவகை நடனங்கள்‌ 
இக்கோவில்‌ சிற்பங்களாகக்‌ காட்டப்பட்டுள்ளன: 
இராசசிம்மன்‌ காஞ்சியில்கட்டிய மதங்கீசர்கோவிலி 
லும்‌ அயிராவதேசுவரர்‌ கோவிலிலும்‌ இத்தகைய 
நடனச்‌ சிற்பங்களைக்‌ காணலாம்‌. 

இராசசிம்மன்‌ சிவசூடாமணி, சங்கர பக்தன்‌, 
ஆகமபிரியன்‌, சிவனிடம்‌ அடைக்கலம்‌ பூண்டவன்‌ 
ரிஷப லாஞ்சனன்‌, சைவ சித்தாந்தப்படி நடப்ப 


௨9௨50௦ of 1912 


சைவசமயம்‌ 7 


வன்‌, சிவனைத்‌ தன்‌ முடிமேல்‌ தரித்துள்ளவன்‌ 
என்று கைலாசநாதர்‌ கோவில்‌ கல்வெட்டுக்கள்‌ 
கூறுகின்றன. இவற்றால்‌, இவன்‌ சிறந்த சிவ 
பக்தன்‌ என்பதும்‌, சைவ சித்தாந்தத்தை நன்கு 
அறிந்தவன்‌ என்பதும்‌, தன்‌ தந்தையைப்போலவே 
உருத்திராக்க மணிகளாலான லிங்கத்தை முடியில்‌ 
தரித்தவன்‌ என்பதும்‌ விளங்குகின்றன. இப்பெரு 
மகன்‌ ** அசரீரி கேட்டவன்‌ ” என்று கல்வெட்டுக்‌ 
கூறுகின்றது , இக்குறிப்பு, பூசலார்‌ நாயனார்‌ புராண 
வரலாற்றுடன்‌ தொடர்புகொண்டதாகலாம்‌ என்று 
அறிஞர்‌ கருதுகின்றனர்‌. பூசலார்‌ வாழ்ந்த திரு 
நின்றவூர்‌ (இன்றைய திண்ணனூர்ச்‌) சிவன்கோவி 
லில்‌ பூசலார்‌ உருவம்‌, பல்லவன்‌ உருவம்‌, அவன்‌ 
காலத்துத்‌ தூண்கள்‌ காணப்படுகின்‌ றன. எனவே, 
அக்கோவில்‌ இராசசிம்மன்‌ காலத்தது என்று 
கூறுவது பொருந்தும்‌, இவன்‌ மனைவியும்‌ மகனும்‌ 
சிறந்த சிவபக்தர்கள்‌ என்பதையும்‌ கைலாசநாதர்‌ 
கோவில்‌ கல்வெட்டுக்களால்‌ அறியலாம்‌, , 

பின்வந்த இரண்டாம்‌ பரமேசுவரன்‌ திருவதி 
கைச்‌ சிவன்‌ கோவிலைக்கற்றளியாக்கினான்‌. இரண்‌ 
டாம்‌ நந்திவர்மன்‌ காலத்தில்‌ பல கோவில்கள்‌ புதுப்‌ 
பிக்கப்பட்டன. இவன்‌ மகனான நந்திவர்மன்‌ 
காலத்தில்‌ காஞ்சிபுரம்‌-திருமேற்றளியில்‌ ஒரு மடம்‌ 
இருந்தது 
மூன்றாம்‌ நந்திவர்மன்‌ 

இவன்‌ நந்திவர்மன்‌ மகன்‌. இவன்‌ சிறந்த 
சிவபக்தன்‌. தெள்ளாறு எறிந்த நந்திவர்மன்‌, 
குமார மார்த்தாண்டன்‌ எனப்‌ பல விருதுப்‌ பெயர்‌ 
கள்‌ இவனுக்குண்டு, இவன்‌ பொன்னேரிக்கு 


98 பல்லவர்‌ காலத்தில்‌ சைவசமயம்‌ 


அடுத்த திருக்காட்டுப்‌ பள்ளியில்‌ புதிதாய்க்‌ கட்டப்‌ 
பட்ட சிவன்‌ கோவிற்கு அச்சிற்றூரையே , தான 
மாக அளித்தான்‌; திருவதிகை வீரட்டானேசு 
வரர்க்குமுன்‌ விளக்கெரிக்க 100 கழஞ்சு பொன்‌ 
அளித்தான்‌. குமார மார்த்தாண்டன்‌ என்ற தன்‌ 
விருதுப்பெயர்‌ கொண்ட விளக்கு ஒன்றைத்‌ திரு 
விடைமருதூர்ச்‌ சிவனுக்கு அளித்தான்‌; திரு 
வொற்றியூர்ச்‌ சிவன்‌ கோவிலில்‌ விளக்கெரிக்கப்‌ 
பொன்‌ அளித்தான்‌.” திருத்தவத்துறை மகாதேவர்‌ 
கோவிலில்‌ விளக்கெரிக்கப்‌ பொன்‌ அளித்தான்‌. 
திருக்கடைமுடி மகாதேவர்க்கு நிலதானம்‌ செய்‌ 
தான்‌” இவன்‌ மனைவியருள்‌ ஒருத்தியான மாறம்‌ . 
பாவையாலும்‌ பிறராலும்‌ இவனாட்சியில்‌ அறங்கள்‌ 
செய்யப்பெந்றவை-- திருநெய்த்தானம்‌, செந்தலை, 
திருவல்லம்‌, திருக்கடைமுடி, திருப்பராய்த்துறை, 
குடிமல்லம்‌, நியமம்‌, வெண்குன்றம்‌, என்ற 
இடத்துக்‌ கோவில்கள்‌ ஆகும்‌.” குன்றாண்டார்‌ 
கோவிலில்‌ திருஆதிரை நாளில்‌ 100 பேருக்கு 
உணவளிக்க ஒருவன்‌ அரிசி தானம்‌ செய்தான்‌. 
இவன்‌ காலத்தில்‌ திருவல்லம்‌ கோவிலில்‌ திருப்பதி 
கம்‌ ஓதப்பட்டு வந்தது என்பது தெரிகிறது.” 
இவன்‌ சுந்தரர்‌ காலத்தவன்‌ 
இத்தந்திவர்மன்‌ செய்த திருப்பணிகள்‌ அவன்‌ 
சிறந்த சிவபக்தன்‌ ள்ன்பதை உணர்த்துகின்‌ றன. 
இவன்‌ மனைவியான மாறன்பாவை பல கோவில்‌ 
திருப்பணிகள்‌ செய்தவள்‌, இவ்வேந்தன்‌ “சிவனை 
(6) S. 1. I. ii 98, (7) S. I. I. 8. 309. (8) 197 of 1907. 
(9) 162 of 1938. (10) 27 of 1931. (11) II of 1899. 
(12) 52 of 1895. 11 of 1899. 8.1.1. 3 p. 93. 283 of 1901 


180.of 1907, E. 1. 2.p. 224, i of 189°, 73 of 1900. 
(18) 347 of 1914 (14) 8.1.1.3. 98, 


சைவசமயம்‌ 39 


முழுதும்‌ மறவாத சிந்தையன்‌” என்றும்‌, “பைந்‌ 
தமிழை ஆய்கின்ற நந்தி” என்றும்‌ நந்திக்‌ கலம்ப 
கம்‌ கூறுகின்றது. இப்பெருமகனையே, 
“கடல்சூழ்ந்த உலகெலாம்‌ காக்கின்ற பெருமான்‌ 

காடவர்கோன்‌. கழற்சிங்கன்‌ 
என்று சுந்தரர்‌ தமது திருத்தொண்டத்தொகையில்‌ 
பாராட்டினர்‌ என்று அறிஞர்‌ கூறுகின்றனர்‌. 
இவன்‌ வரலாறு பெரிய புராணத்தில்‌ வரும்‌ கழற்‌ 
சிங்க நாயனார்‌ புராணத்துள்‌ காணலாம்‌, 
பிற்பட்ட பல்லவர்‌ 

ட 

மூன்றாம்‌ நந்திவர்மன்‌ மகனான நிருபதுங்கன்‌ 
காலத்தில்‌ சைவசமயம்‌ வளர்ச்சி பெற்றது. புதிய 
கோவில்கள்‌ கட்டப்பட்டன, பழைய கோவில்‌ 
களில்‌ திருப்பணிகள்‌ நடைபெற்றன. பின்வந்த 
அபராசிதன்‌ காலத்தில்‌ திருத்தணிகை வீரட்டா 
னேசுவரர்கோவில்‌ கட்டப்பட்டது. இவன்‌ தனது 
பக்திச்‌ சிறப்பாலும்‌ துறவு உள்ளத்தாலும்‌ “பெரு 
மானடிகள்‌' என்று பெயர்‌ பெற்றான்‌.! இவன்‌ 
காலத்தில்‌ மாங்காடு, திருவொற்றியூர்‌, சத்தியவேடு 
என்னும்‌ இடத்துக்‌ கோவில்கள்‌ சிறப்புற்றன. 
இவன்‌ மனைவியான மாதேவடிகள்‌ சிறந்த பக்தி 
யுடையவள்‌. இந்த அபராசிதனோடு பல்லவராட்சி 
முடிவுற்றது. ப 
கோவிலாட்சி 

பல்லவர்‌ 'காலக்‌ கல்வெட்டுக்களை நன்கு 
ஆராயின்‌, பல கோவில்களில்‌ இக்‌ காலத்திலிருப்‌ 
பது போன்ற கோவிலாட்சி இருந்தது என்பது 
(15) 433 of 1905 


40 பல்லவர்‌ காலத்தில்‌ சைவசமயம்‌ 


தெரிகிறது, பெரிய கோவில்கள்‌ அமிர்த கணத்‌ 
தார்‌ எனப்பட்ட குழுவினராட்சியில்‌ இருந்தன. 
ஊரவையாரும்‌ கோவிலாட்சியைக்‌ கவனித்து வந்த 
னர்‌. சில கோவில்களை, அவற்றை அடுத்திருந்த 
மடத்தார்‌ கவனித்து வந்தனர்‌. கோவில்களில்‌ 
விழாக்கள்‌ சிறப்புற நடந்தன. நாடோறும்‌ பூசை 
கள்‌ நடைபெற்றன. அவற்றுக்கு அரசரும்‌ பொது 
மக்களும்‌ பொருளும்‌ நிலமும்‌ அளித்தனர்‌. இவ்‌ 
வாறு கோவிலாட்சி சிறப்புற நடைபெற்றமையால்‌ 
தான்‌ அப்பரும்‌ சம்பந்தரும்‌ தலயாத்திரை செய்து, 
கோவிலையடுத்த மடங்களில்‌ தங்கிச்‌ சைவப்‌ பிர 
சாரம்‌ செய்தல்‌ முடிந்தது. தமக்கு வேண்டிய பட்‌ 
டாடைகளையும்‌ கோவில்‌ பண்டாரத்திலிருந்து 
கொடுக்கும்படி அருள்புரியவேண்டும்‌ என்று சுந்த ' 
ரர்‌ நாகைக்காரோணத்தில்‌ வேண்டியதை நோக்‌ 
கக்‌ கோவில்‌ பண்டாரம்‌. (பொக்கிஷசாலை) நல்ல 
நிலையில்‌ இருந்தது என்பதை அறியலாம்‌. 
பல்லவர்‌ காலத்து நாயன்மார்‌ 

பல்லவர்‌ காலத்தில்‌ சேரமான்‌ பெருமாள்‌ சேர 
நாட்டையும்‌, நெடுமாறர்‌ பாண்டிய நாட்டையும்‌ 
ஆண்டனர்‌. மகேந்திரன்‌ முதலிய பல்லவ வேந்தர்‌ 
சோழப்‌ பெருநாட்டையும்‌ தொண்டை நாட்டையும்‌ 
சேர்த்து ஆண்டனர்‌. சோழர்‌ முடியிழந்து பல்ல 
வர்க்கடங்கிய சிற்றரசராய்‌, பழையாறையைத்‌ தலை 
நகராகக்‌ கொண்ட சிறு நிலப்பகுதியை ஆண்டு 
வந்தனர்‌. திருக்கோவிலூரை ஆண்ட மெய்ப்‌ 
பொருள்‌ நாயனார்‌, திருமுனைப்பாடி நாட்டையாண்ட 
நரசிங்கமுனையரையர்‌, மிழலை நாட்டையாண்ட 
பெருமிழலைக்‌ குறும்பர்‌, கொடும்பாளூரை ஆண்ட. 
இடங்கழியார்‌ என்பவர்‌ சிற்றரசர்‌ மரபினராவர்‌. 


சைவசமயம்‌ 41 


சிறுத்தொண்ட நாயனார்‌ பல்லவர்‌ சேனைத்தலைவர்‌. 
கலிக்காம நாயனாரும்‌ அவர்‌ மாமனாரான மானக்கஞ்‌ 
சாறரும்‌ கோட்புலி நாயனாரும்‌ . சோழர்‌ சேனைத்‌ 
தலைவர்‌. இவ்வாறு நாடாண்ட பேரரசரும்‌ சிற்றரச 
ரும்‌ அவர்தம்‌ சேனைத்தலைவரும்‌ சிவநெறிச்‌ செல்வ 
ராக இருந்தமையாற்றான்‌, சைவ சமயம்‌ தமிழ்நாடு 
முழுதும்‌ தழைத்தோங்கத்‌ தொடங்கியது. பொது 
மக்களுள்‌ எல்லா வகுப்பினருள்ளும்‌ சிவனடியார்‌ 
தோன்றினர்‌. அறுபத்து மூவருள்‌ பிராமண 
நாயன்மார்கள்‌ பதினான்கு பேர்‌; வணிக நாயன்‌ 
மார்‌ அறுவர்‌; வேளாள நாயன்மார்‌ பதின்மூவர்‌; 
குருக்கள்‌ மரபினர்‌ நால்வர்‌. வேட்கோவர்‌, வேடர்‌, 
இடையர்‌, வண்ணார்‌, பரதவர்‌, சாலியர்‌, பாணர்‌, 
பறையர்‌, சான்றார்‌ முதலிய 'வகுப்புக்களிலும்‌ 
நாயன்மார்‌ தோன்றினர்‌. இந்த விவரங்களால்‌ 
சைவ சமயம்‌ பல்லவர்‌ காலத்தில்‌ எல்லா வகுப்பு 
மக்களாலும்‌ போற்றி வளர்க்கப்பட்டது என்பது 
அறியப்படும்‌. 

அப்பர்‌, சம்பந்தர்‌, ஆகிய இருவரும்‌ சமணத்‌ 
தையும்‌ பெளத்தத்தையும்‌ வன்மையாகக்‌ கண்‌ 
டித்து நாடெங்கும்‌ சைவ சமயப்‌ பிரசாரம்‌ செய்‌ 
தனர்‌. நாயன்மார்‌ சிலர்‌ கோவில்‌ தொண்டுகளில்‌. . 
ஈடுபட்டனர்‌; வேறு சிலர்‌ சிவனடியார்களுக்குத்‌ 
தண்ணீர்ப்பந்தல்‌, உணவு முதயலியவற்றை வழங்‌ 
கினர்‌. சிலர்‌ சிவன்‌ கோவில்களைக்‌ கட்டினர்‌. 
சிலர்‌ அடியார்க்கு வேண்டிய உடைகளையும்‌ 
பொருள்களையும்‌ உதவினர்‌. 

இந்நாயன்மார்‌ வீட்டுப்‌ பெண்மணிகள்‌ சைவ 
சமயத்‌ தொண்டுகளில்‌ பெரு மகிழ்ச்சியோடு ஈடு 


பட்டனர்‌. அப்பரது தமக்கையாரான திலகவதியார்‌ 


42 பல்லவர்‌ காலத்தில்‌ சைவசமயம்‌ 


திருவதிகைக்‌ கோவிலில்‌ சிவத்தொண்டு செய்து 
வந்தார்‌. அப்பர்‌ சமணத்திலிருந்து சைவராக உதவி 
செய்தவர்‌ அவரேயாவர்‌. நெடுமாறரைச்‌ சைவ 
ராக்க மங்கையர்க்கரசியார்‌ மேற்கொண்ட முயற்சி 
பெரிதாகும்‌. அவரது முயற்சி இன்றேல்‌ பாண்டிய 
நாட்டில்‌ சைவம்‌ பரவி இராது. தம்மகனை அறுத்துச்‌ 
சமைக்க உடன்பட்ட சிறுத்தொண்டர்‌ மனைவி 
யாரின்‌ (வெண்காட்டு நங்கை) சமயப்‌ பற்றுக்கு 
எல்லை கூற முடியுமோ? அடியார்க்குச்‌ சமைக்க 
வயலில்‌ விதைத்த நெல்லைக்கொண்டு வரும்படி 
யோசனை கூறிய இளையான்குடி மாறர்‌ மனைவியார்‌, 
நெல்‌ வாங்கத்‌ தம்‌ தாலியைத்‌ தந்த குங்குலியக்‌ 
கலையார்‌ மனைவியார்‌, விளக்கெரிக்கப்‌ பணம்‌ 
வேண்டித்‌ தம்மை விற்க உடன்பட்ட கலியநாயனார்‌ 
மனைவியார்‌ முதலிய மாதரசியர்‌ சிவபக்தியை 
என்னென்பது! இத்தாய்மார்களின்‌ ஒத்துழைப்பு 
இன்றேல்‌, நாயன்மார்கள்‌ சமயத்திருப்பணி செய்‌ 
திருத்தல்‌ இயலுமா? சைவ சமயம்‌ நன்கு வளர 
இப்‌ பெண்மணிகளின்‌ ஒத்துழைப்பும்‌ ஒரு வட்டப்‌ 
மாக இருந்ததென்பது உறுதி. 


சாதிவேறுபாடு இல்லை 

ப இக்காலத்திலுள்ள கொடிய சாதி வேறுபாடு 
கள்‌ நாயன்மார்‌ காலத்தில்‌ பாராட்டப்படவில்லை. 
பிராமணரான சம்பந்தர்‌ திருநாவுக்கரசருடைய 
கல்வியறிவு, அநுபவம்‌, முதுமை, பக்தியின்‌ சிறப்பு 
இவற்றைக்‌ கருதி, அவரை * அப்பரே : (Father) 
என்றழைத்தார்‌. பிராமணரான அப்பூதி அடிகள்‌ 
வேளாளரான திருநாவுக்கரசருடன்‌ (தம்‌ குடும்பத்‌ 
தாருடன்‌) இருந்து உணவுண்டார்‌; அப்பருக்குப்‌ 
பாத பூசை செய்தார்‌. சிவப்‌ பிராமணரான சுந்த 


சைவசமயம்‌ 43 


ரர்‌ உருத்திரக்‌ கணிகையரான பரவையாரையும்‌, 
வேளாளப்‌ பெண்மணியராகிய சங்கிலியாரையும்‌ 
மணந்துகொண்டது கவனிக்கத்தக்கது. சிவநேசச்‌ 
செட்டியார்‌ தம்‌ மகளை மணந்துகொள்ளும்படி 
்‌்‌ பிராமணரான சம்பந்தரை வேவண்டியதும்‌, 
வேளாளரான கோட்புலியார்‌ தம்‌ இரு பெண்களை 
யும்‌ மணந்துகொள்ளும்படி ஆதி சைவரான சுந்‌ 
ர்‌ வேண்டினமையும்‌ கவனிக்கத்‌ தக்கது. 
“ஆவுரித்துத்‌ தின்றுழலும்‌ புலையரேனும்‌, கங்கை. 
வார்‌ சடைக்கரந்தார்க்கு அன்பராகில்‌ அவர்‌ கண்‌ 
டீர்‌ யாம்வணங்கும்‌ கடவுளாரே,” என்று திருநாவுக்‌ 
கரசர்‌ பாடியிருத்தல்‌ காண்க. இவை அனைத்‌ 
தையும்‌ நோக்க, அக்காலச்‌ : சிவனடியார்கட்குள்‌ 
சாதி வேற்றுமை காட்டப்படவில்லை என்பதும்‌, . 
பக்தி ஒன்றுக்கே மதிப்புத்‌ தரப்பட்டது என்பதும்‌ 
தெரிகின்றன. அனைவரும்‌ கலந்து ஒன்றாய்ப்‌ 
பழகுதல்‌, பாடுதல்‌, உண்ணுதல்‌, உறங்குதல்‌ சமய 
வளர்ச்சிக்குத்‌ தேவையானது என்பது கருதப்‌ 
பட்டது. மேலும்‌ சாதி வேறுபாடுகள்‌ அற்ற சம 
ணத்தையும்‌ பெளத்தத்தையும்‌ வெல்ல முயன்ற 
சைவத்தில்‌ அவ்வேறுபாடுகள்‌ இருத்தல்‌ இழி 
வென்று கருதியிருத்தல்‌ இயல்புதானே! 
கோவில்‌ நிகழ்ச்சிகள்‌ 

மூவர்‌ பாடிய திருமுறைகளை ஆராயின்‌, 
பெரும்பாலான கோவில்களில்‌ பல விழாக்கள்‌ 
நடைபெற்றன என்பது தெரிகிறது, எல்லாக்‌ 
கோவில்களிலும்‌ கடவுளர்‌ திருமேனிகள்‌ இருந்தன 
என்பதும்‌ தெரிகின்றது. சுந்தரர்‌ காலத்தில்‌ திரு 
வாரூர்த்‌ தேவாசிரிய மண்டபத்தில்‌ அவருக்கு முற்‌ 
பட்ட ஐம்பது நாயன்மார்கட்கு உருவச்‌ சிலைகள்‌ 


44 பல்லவர்‌ காலத்தில்‌ சைவசமயம்‌ 


இருந்தன. இசையும்‌ நடனமும்‌ பல கோவில்‌ 
களில்‌ வளர்க்கப்பட்டன என்பது திருமுறைகளால்‌ 
தெரிகிறது. இறைவன்‌ “ஏழிசையாய்‌ இசைப்பய 
னாய்‌” இருப்பவன்‌. “பண்‌ அவனே; “பண்ணின்‌ 
திறனும்‌ அவனே” என்பது நாயன்மார்‌ 
கண்ட உண்மை. சமய தத்துவங்களில்‌ உயர்ந்தது 
நாத தத்துவம்‌. நாதத்திலிருந்து இசை தோன்று 
கிறது. இறைவனே இசை வடிவமாய்‌ இருக்கிறான்‌ 
என்பது சைவ சமயக்கொள்கை, இதனால்‌ இசை 
யோடு தோத்திரங்களைப்‌ பாடுவதால்‌, இறைவன்‌ 
மகிழ்வான்‌. அருள்‌ புரிவான்‌ என்று சம்பந்தர்‌ 
கூறியுள்ளார்‌. “தமிழோடு இசை கேட்கும்‌ இச்சை 
யில்‌ நித்தம்‌ சம்பந்தர்க்குக்‌ காசு நல்கினீர்‌” என்று 
சுந்தரர்‌ கடவுளை நோக்கிக்கூறியிருத்தல்‌, இசையை 
இறைவன்‌ விரும்புகிறான்‌ என்பதை உணர்த்துகிற 
தன்றோ? இந்த விவரங்கள்‌ கோவிலில்‌ இசை 
பயிலப்பட்டதன்‌ காரணத்தை விளக்க வல்லன. 

பல கோவில்களில்‌ நடனமாதர்‌ இருந்து சமயத்‌ 
தொடர்பான நடனங்களை ஆடினர்‌. வீணை, கின்ன. 
ரம்‌, குடமுழா, கொக்கரை, முழவம்‌, குழல்‌. பறை, 
தாளம்‌, யாழ்‌, பிடவம்‌, கல்லலகு, சச்சரி, கொடு 
கொட்டி, தக்கை, பேரி, தண்ணுமை, தகுணிதம்‌. சங்‌ 
கிணை, சல்லரி, தத்தலகம்‌, துந்துபி, மொந்தை, 
தண்டு, கல்லவடம்‌, கூடரவம்‌ முதலிய பல்வேறு 
இசைக்‌ கருவிகள்‌ கோவில்களிற்‌ பயன்பட்டன. இவ்‌ 
விவரங்களை நோக்க, இசையும்‌ நடனமும்‌ சைவ வழி 
பாட்டில்‌ சிறப்பிடம்‌ பெற்றன என்பது தெரிகிறது. 
ஆடலும்‌ பாடலும்‌ 

இசை அனைவர்‌ உள்ளத்தையும்‌ உருக்க 
வல்லது. அது குழல்‌, யாழ்‌, வீணை இவற்றுடன்‌ 


சைவசமயம்‌. 45 


பயிலப்படுகையில்‌ மிக்க இனிமை பயக்கும்‌. 
பக்திச்சுவை பொருந்திய பாடல்கள்‌ இசைக்‌ 
கருவிகளுடன்‌ பாடப்படும்பொழுது மக்கள்‌ உள்‌ 
ளங்களைக்‌ கவரும்‌ என்பது உறுதி. அப்பாடல்கள்‌ 
மக்களது தாய்மொழியில்‌ பாடப்பட்டமையால்‌, 
மக்கள்‌ உள்ளங்களில்‌ அவற்றின்‌ பொருள்‌ பதிந்து. 
பக்தியை உண்டாக்கின. விழாக்‌ காலங்களிலும்‌ 
பிற காலங்களிலும்‌ பண்ணிசையுடன்‌ சிவபெரு 
மான்‌ ஆடிய பலவகை நடனங்களையும்‌ பிற நடன 
வகைகளையும்‌ நடனமாதர்‌ நடித்துக்‌ காட்டினமை 
மக்கட்குச்‌ செவி விருந்தும்‌ விழி விருந்துமாய்‌ 
அமைந்தன, இவ்விரு கலைகளும்‌ காம இன்பத்‌ 
தைப்‌ பயப்பவை என்று சமண - பெளத்தரால்‌ 
விலக்கப்பட்டவை. அம்மை - அப்பனான மாதொரு 
பாகனை வழிபட்ட சைவர்கட்கு இவை வெறுப்பைத்‌ 
தாராது, இன்பத்தையே தந்தன. இசையும்‌ 
நடனமும்‌ பொதுமக்களைக்‌ கோவில்கட்கு இழுத்‌ 
தன ; உள்ளங்களைக்‌ குழைவித்தன ; கலைகளின்‌ 
அருமையை உணர்த்தின; கலையே உருவான: 
கடவுளிடம்‌ மனத்தைச்‌ செலுத்தின; தம்மை 
மறந்து ஆடவும்‌ பாடவும்‌ செய்தன. சிவபெருமான்‌ 
ஆடிய பலவகை நடனங்கள்‌ திருமூலரால்‌ கூறப்‌ 
பட்டன; அவை சிற்பங்களாகக்‌ கைலாசநாதர்‌ 
கோவிலில்‌ காட்சியளித்தன; தேவார ஆசிரியர்‌ 
காலத்தில்‌ அவற்றை நடன மகளிர்‌ ஆடிக்‌ 
காட்டினர்‌. இறைவனுக்கே ' நடராஜர்‌ * என்ற 
பெயர்‌ உண்டெனின்‌, அவன்‌ சமயம்‌ நடனக்‌ 
கலையை ஒரு பகுதியாகக்‌ கொண்டது என்பது 
கூறாதே அமையும்‌ அன்றோ? துறவு நிலையிலிருந்து 
முத்திபெறலாம்‌; இன்‌ றேல்‌, இல்லறத்தில்‌ இருந்து 


46 பல்லவர்‌ காலத்தில்‌ சைவசமயம்‌ 


கொண்டே இறைவனைப்‌ பாடியாடிப்‌ பரவுவதாலும்‌ 
முத்தி அடையலாம்‌ என்னும்‌ பக்திதெறிப்போதனை 
இல்லறத்தார்‌ உள்ளங்களைக்‌ கவர்ந்தது. ' மக்கள்‌ 
பண்ணிறைந்த பாடல்களைப்‌ பாடியும்‌ ஆடியும்‌ 
இறைவனை வழிபடலாயினர்‌. இவ்வாறு எல்லோரும்‌ 
எளிதிற்‌ பின்பற்றும்படியான பக்தி நெறியை 
நாயன்மார்‌ போதித்தமையாற்றான்‌ சைவசமயம்‌ 
நாட்டில்‌ நன்கு பரவலாயிற்று, 


4. சோழர்‌ காலத்தில்‌ சைவ சமயம்‌ 
(கி. பி, 900 1800) 


வட இந்தியாவில்‌ சைவ சமயம்‌ 


சோழர்கள்‌ போரசை ஏற்படுத்தி ஆண்ட 
நானூறு ஆண்டு காலம்‌ (கி. பி, 900-1800) இந்தியா 
முழுவதும்‌ சைவசமயம்‌ நன்கு வளர்ந்த காலமாகும்‌, 
காஷ்மீர்‌ நாட்டில்‌ பல சிவன்‌ கோவில்கள்‌ சிறப்புற்‌ 
றிருத்தன. கோவில்களை அடுத்து மடங்களும்‌ 
தோன்றி வளர்ந்தன. 
நேபாள நாடு அசோகருக்கு முன்பிருந்தே 
பெரிய சைவமடத்தைப்பெற்ற நாடாக இருந்தது. 
அங்குள்ள பசுபதி கோவிலும்‌ அதனைச்‌ சார்ந்த 
சைவமடமும்‌ சிவாசாரியார்‌ பலரைத்‌ தோற்று 
வித்தன. 
கூர்ச்சரம்‌, கத்தியவார்‌ நாடுகளிலும்‌ ' சிவன்‌ 
கோவில்கள்‌ சிறப்புற்றிருந்தன. அப்பகுதியை 
யாண்ட சாளுக்கிய மன்னர்கள்‌ லகுலீச பரசுபத 
ஆசார்யர்களைத்‌ தாங்கள்‌ கட்டிய மடங்களின்‌ தலை 
வர்களாக வைத்தனர்‌; அவர்களிடம்‌ தீட்சை பெற்‌ 
றுத்‌ தங்களைப்‌ “பரம மாகேசுவரர்‌' என்று 
கூறிக்கொண்டனர்‌; தங்கள்‌ கல்வெட்டுத்‌ தொடக்‌ 
கத்தில்‌ “ஓம்‌ நமசிவாய' என்று எழுதினர்‌. இவர்‌ 
தம்‌ ஆட்சியில்‌ லகுலீசர்‌ தோன்றிய காரோண நகர்‌ 
சிறப்புற்றது.* லகுலீச பாசுபதரும்‌ சிறப்புற்றனர்‌. 
% லகுலீசபாசுபதர்களின்‌ தொடர்புடைய கோவில்களே 
நாகைக்‌ காரோணம்‌, குடந்தைக்‌ காரோணம்‌, கச்சிக்‌ 
காரோணம்‌ என்பன, 


48 சோழர்‌ காலத்தில்‌ சைவசமயம்‌ 


மாளவம்‌, இராசபுதனம்‌ இவற்றை ஆண்ட 
மன்னர்‌ பெரும்பாலரும்‌ சைவரே. உச்சையினி 
லிருக்கும்‌ மகாகாளர்‌ கோவில்‌ மிக்க சிறப்புற்றது. 
கெளட தேசத்துச்‌ சிவாசாரியர்‌ அரசர்‌ குருமாராக 
இருந்தனர்‌. 

பண்டில்கண்டு பகுதியை ஆண்ட சந்திராத்ரை 
யர்‌ என்ற மரபினர்‌ சிறந்த சிவபக்தர்கள்‌. இவர்‌ 
களும்‌ தீட்சை பெற்றுத்‌ தங்களைப்‌ * பரம மாகேசு 
. வரர்‌.” என்று கூறிக்கொண்டனர்‌. இவர்கள்‌ கல்‌ 
வெட்டுக்களும்‌ £ ஓம்‌ நமசிவாய £ என்பதையே 
தொடக்கமாகக்‌ கொண்டவை. 

இராசபுதனம்‌, பஞ்சாப்‌ இவற்றை ஆண்ட சாக 
மான மன்னர்களும்‌ சிவபக்தர்களே. இவர்தம்‌ 
நாட்டில்‌ புராணமகாதேவர்‌ கோவில்‌, சித்தீச்சரம்‌, 
 தபாலீசுவரர்‌ கோவில்‌ என்பன சிறப்புற்றவை, 

கோவில்களை அடுத்திருந்த மடங்களில்‌ லகுலீச 

பாசுபதத்‌ துறவிகள்‌ இருந்தனர்‌. 

ஐக்கிய மாகாணங்களிலும்‌ நடு மாகாணத்திலும்‌ 
ஆண்ட ஹெய்ஹயர்‌ வட இந்தியாவில்‌ பல இடங்‌ 
களை ஆண்டனர்‌. இவருள்‌ ஒரு பிரிவினர்‌ கங்‌ 
கைக்கும்‌ நருமதைக்கும்‌ இடைப்பட்ட ஒன்பது 
லட்சம்‌ சிற்றூர்களைக்‌ கொண்ட தாகள நாட்டை 
ஆண்டனர்‌. அவர்தம்‌ தலைநகர்‌ திரிபுரி என்பது. 
அவர்கள்‌ சிவநெறியில்‌ சிறந்து விளங்கினர்‌; சிவா 
சாரியர்கட்கு மடம்‌ -கட்டித்தந்து, அவர்களையே 
தங்கள்‌ குருமாராகக்‌ கொண்டனர்‌. கி. பி.10-ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ ஹெய்ஹய அரசனாக இருந்த முத 
லாம்‌ யுவமகாராசன்‌ சோணையாற்றங்கரையில்‌ ஒரு 
கோவிலையும்‌ மடத்தையும்‌ கட்டி, சத்பாவசம்பு 
என்பவரிடம்‌ ஒப்படைத்தான்‌; அவருக்கு மூன்று 


சைவசமயம்‌ 40 


லட்சம்‌ சிற்றூர்களையும்‌ சமய வளர்ச்சிக்காக வழங்‌ 
கினான்‌. அச்சிவாசாரியரே கோளகீ மடத்தை 
ஏற்படுத்தியவர்‌, அவர்‌ மரபில்‌ வந்த சிவாசாரியர்‌ 
விசுவேசுவர சம்பு என்பவர்‌ ஹெய்ஹய அரசர்‌ 
களுக்கும்‌ காகதீய அரசர்க்கும்‌ தீட்சாகுருவாக 
விளங்கினார்‌. 

விந்த மலைக்குத்‌ தென்பாலிருந்த இராஷ்டிர 
கூடர்கள்‌ எல்லோராக்‌ குகைகளில்‌ கயிலாசநாதர்‌ 
கோவில்‌ போன்ற கோவில்களை அமைத்துச்‌ சைவ 
வளர்ச்சிக்கு உதவி புரிந்தனர்‌. இராஷ்டிர 
கூடர்க்குப்‌ பின்‌ வந்த சாளுக்கியர்‌ காலத்திலும்‌ 
பம்பாய்‌ மாகாணத்தில்‌ சைவம்‌ ஓரளவு வளர்ச்சி 
யுற்றது. 

இவ்விவரங்களால்‌, சோழப்‌ பேரரசு ஏற்பட்ட 
காலத்திலும்‌ அதன்‌ பின்னரும்‌ சிறப்பாக வட 
இந்தியாவில்‌ சைவ சமயம்‌ நல்ல வளர்ச்சி பெற்றது 
என்பதை உணரலாம்‌. இச்சூழ்நிலயே சோழ 
நாட்டில்‌ சைவம்‌ நன்கு வளரக்‌ காரணமாயிருந்தது. 


சோழர்‌ சமய நிலை 

சேர-சோழ-பாண்டியருள்‌ சைவத்துள்‌ மிக 
வும்‌ அழுத்தமான பற்றுடையவரும்‌ நூற்றுக்கணக்‌ 
கான சிவன்‌ கோவில்களைக்‌ கட்டியவரும்‌ சோழரே 
யாவர்‌. அழுத்தமான சைவப்‌ பற்றுடைய சோழர்‌ 
கள்‌ பல்லவரை முறியடித்துச்‌ சோழப்‌ பேரரசை 
ஏற்படுத்திய பிறரும்‌ சைவத்தை வளர்ப்பதிலேயே 
கண்ணுங்கருத்துமாய்‌ இருந்தனர்‌ என்பதில்‌ வியப்‌ 
பில்லை அல்லவா ? 

சோழவேந்தர்‌ துங்கபத்திரை ஆறு முதல்‌ 
கன்னிமுனை வரையிலும்‌ உள்ள தென்‌இந்தியா வை 


50 சோழர்‌ காலத்தில்‌ சைவசமயம்‌ 


ஆண்டவர்‌. சோழப்பேரரசு ஏற்படுத்திய ஆதித்தன்‌ 
காலத்தில்‌ தமிழகத்தில்‌ பாடல்பெற்ற கோவில்கள்‌ 
ஏறத்தாழ ஐந்நூறு இருந்தன. பாடல்பெறாத 
கோவில்களும்‌ இருந்தன. இவ்விருவகைக்‌ கோவில்‌ 
களும்‌ சோழர்‌ காலத்தில்‌ புதுப்பிக்கப்பெற்றன. 
ஆதித்தன்‌ முதலிய சோழ மன்னர்‌ தத்தம்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ புதியனவாக எடுப்பித்த கோவில்கள்‌ 
பலவாகும்‌. சோழர்‌ ஆட்சிக்கு அடங்கிய சிற்றரசர்‌ 
கள்‌ புதியனவாகக்‌ கட்டிய கோவில்கள்‌ பல, 
அரசாங்க அலுவலர்‌ செய்த திருப்பணிகள்‌ பல. 
சோழமாதேவியரும்‌, சிற்றரசர்‌ மனைவியரும்‌, அர 
சாங்க அலுவலர்‌ மனைவியரும்‌ செய்த திருப்பணி 
கள்‌ பலவாகும்‌. துறவிகள்‌ முதல்‌ சாதாரண குடி 
மகன்‌ ஈறாக இருந்த மக்கள்‌ செய்த திருப்பணி 
கள்‌ எண்ணில. . 
ஆதித்த சோழன்‌ முதலியோர்‌ 

ஆதித்த சோழன்‌ (கி, பி. 871-907) செய்த திருப்‌ 
பணிகளுள்‌ சிறந்தது, காவிரியின்‌ இருகரைகளிலும்‌ 
இருந்த பாடல்பெற்ற கோவில்களைப்‌ புதுப்பித்த 
மையாகும்‌. பாடல்பெற்ற கோவில்கள்‌ அழியத்தக்க 
மண்‌, மரம்‌ முதலியவற்றால்‌ ஆனவை, சோழன்‌, 
அவை அழியாமலிருக்க வேண்டி, அவற்றைக்‌ 
கற்றளிகளாக்கினான்‌. இங்ஙனம்‌ ஆதித்தனால்‌ 
தொடங்கப்பட்ட இத்திருப்பணி, சோழ ' அரசர்‌ 
களாலும்‌ அவர்தம்‌ மாதேவியராலும்‌ பிறராலும்‌ 
அவர்களது ஆட்சி முடிய நடைபெற்று வந்தது 
என்பதை எண்ணிறந்த கல்வெட்டுக்கள்‌ அறிவிக்‌ 
கின்றன. சமயவளர்ச்சிக்குத்‌ தாயகம்‌ கோவில்கள்‌, 
அவை என்றும்‌ அழியாமல்‌ இருந்தாற்றான்‌ சமயம்‌ 
வளர முடியும்‌. ஆதலாற்றான்‌: ஆதித்த சோழன்‌ 


சைவசமயம்‌ 51 


கோவில்களைக்‌ கற்றளிகளாக மாற்றும்‌ முயற்சியில்‌ 
ஈடுபட்டான்‌. கோவில்‌ கருவறையும்‌ விமானமும்‌ 
கற்றளியாக மற்றப்பட்டன. இவ்வாறு ஆதித்தன்‌ 
கற்றளியாக்கியதே திருப்புறம்பியத்தில்‌ உள்ள 
சாட்சிநாதர்‌ கோவில்‌. அஃது அவன்‌ கால முதல்‌ 
ஆதித்தேச்சரம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது,” 


ஆதித்தன்‌ மகனான முதற்பராந்தகன்‌ (கி.பி, 
907-958) சிறந்த சிவபக்தன்‌; புலவர்‌ புரவலன்‌, 
இவன்‌ செய்த திருப்பணிகளுள்‌ மிக்க சிறப்புடை 
யது தில்லைச்‌ சிற்றம்பலத்தைப்‌ பொன்வேய்ந்தது," 
பராந்தகன்‌ மூத்த மகனான இராசாதித்தன்‌ திருநாவ 
லூர்க்கோவிலுள்‌ ஒரு புதிய கோவிலைக்கட்டினான்‌. 
இராசாதித்தன்‌ தம்பியான கண்டராதித்தர்‌ (கி.பி, 
947-957) திருவிசைப்பா ஆசிரியருள்‌ ஒருவர்‌. அவர்‌ 
திருப்பழனத்துக்குப்‌ பக்கத்தில்‌ கண்டராதித்த 
சதுர்வேதி மங்கலம்‌ என்ற ஊரை உண்டாக்கினார்‌ ; 
அங்குச்‌ சிவன்‌ கோவிலைக்‌ கட்டினார்‌. 
செம்பியன்‌ மாதேவியார்‌ 

இவர்‌ கண்டராதித்தர்‌ மனைவியார்‌. இவர்‌ 
செய்துள்ள திருப்பணிகள்‌ இந்திய வரலாற்றில்‌ 
வேறு எந்த அரசியும்‌ செய்யாத அளவினவாகும்‌, 
இவர்‌ பாடல்பெற்ற கோவில்களான திருத்துருத்தி, 
திருக்கோடிகா, திருவக்கரை, திருமுதுகுன்றம்‌, 
தென்குரங்காடுதுறை முதலிய கோவில்களைக்‌ 
கற்றளியாக்கினாள்‌: “ஐயாறு, தலைச்சங்காடு, ஆரூர்‌, 
திருப்புறம்பியம்‌, திருவெண்காடு முதலிய பல 
கோவில்களுக்கு நிலதானமும்‌ பொன்‌ வெள்ளிப்‌ 
பாத்திரங்களும்‌ நகைகளும்‌ பிறவும்‌ உதவியுள்ளார்‌, 
1. 80 of 1692. 2. A. RE. 1906, Pp: 69% 


68 சோழர்‌ காலத்தில்‌ சைவசமயம்‌ 


முதலாம்‌ இராசராசன்‌ (கி. பி. 985-1014) 
கன்‌ காலம்‌ வரையிலும்‌ தமிழகத்தில்‌ ஏற்பட்டி 
ராத பெரிய அளவில்‌ மிக அற்புத. வேலைப்பாடுகள்‌ 
கொண்ட கோவிலை அமைத்தவன்‌ முதலாம்‌ இராச 
ராசனே ஆவன்‌. அவன்‌ ஆறு ஆண்டுகள்‌ அரும்‌ 
பாடுபட்டுத்‌ தஞ்சைப்‌ பெரிய கோவிலைக்கட்டினான்‌. 
அதில்‌ கடவுளர்‌ திருமேனிகளையும்‌, நாயன்மார்‌ 
படிமங்களையும்‌ எழுந்தருளச்‌ செய்தான்‌; ஓவ்‌ 
வொன்றுக்கும்‌ விலையுயர்ந்த நகைகளை அளித்‌ 
தான்‌ ; பூசைக்காகவும்‌, விழாவுக்காகவும்‌ பல 
சிற்றூர்களை மானியமாக விட்டான்‌. அவனைப்‌ 
பின்பற்றி அரச குடும்பத்தினரும்‌ அரசாங்க 
அலுவலரும்‌ மிகப்‌ பல அறப்பணிகள்‌ செய்தனர்‌. 
தமிழ்‌ நாட்டுப்‌ பல கோவில்களிலிருந்து தஞ்சைப்‌ 
பெரிய கோவிலில்‌ இசை நடனக்‌ கலைகளை வளர்க்‌ 
கப்‌ பதியிலார்‌ நானூற்றுவர்‌ குடியேற்றப்பட்டனர்‌. 
ஒவ்வொருத்திக்கும்‌ ஒரு வீடும்‌, ஒரு வேலி நிலமும்‌ 
. தரப்பட்டன. திருப்பதிகம்‌ ஓத நாற்பத்தெண்மர்‌ 
அமர்த்தப்பட்டனர்‌. இவ்வாறே கோவில்‌ பணிகளை 
நன்கு கவனித்துச்‌ செய்யப்‌ பல கோவில்களில்‌ 
இருந்து பலர்‌ நியமனம்‌ பெற்றனர்‌. இந்த விவரங்‌ 
கள்‌ அனைத்தும்‌ தஞ்சைப்‌ பெரிய கோவிலில்‌ 
உள்ள கல்வெட்டுக்களால்‌ நன்கு அறியலாம்‌.” 
இராசராசன்‌ திருநாரையூர்‌ நம்பியாண்டார்‌ 
தம்பியைக்‌ கொண்டு தில்லையில்‌ அடக்கம்‌ செய்யப்‌ 
பட்டிருந்த முதல்‌ ஏழு திருமுறைகளைத்‌ தொகுப்‌ 
பித்தான்‌. இவன்‌ “சிவபாத சேகரன்‌? என்று 
பாராட்டப்பட்டவன்‌. இவன்கால முதல்‌ திருமுறை 
கள்‌ நாடெங்கும்‌ பரவலாயின. இவனைப்‌ பின்‌ 


5, 81 1 Vol. IL, parts 1-3, 


சைவசமயம்‌ 93 


பற்றிய அரசரும்‌ பிறரும்‌ கோவில்‌ திருப்பணிகளில்‌ 


ஈடுபடலாயினர்‌. 


முதலாம்‌ இராசேந்திரன்‌ (கி.பி.1012-1044) 
.... இராசராசனின்‌ மகனான முதலாம்‌ இராசேந்‌ 
திரன்‌ உடையார்பாளையம்‌ தாலுகாவில்‌ பெரிய 
நகரம்‌ ஒன்றை நிறுவினான்‌. அதன்‌ பெயர்‌ கங்கை 
கொண்ட சோழபுரம்‌ என்பது. அந்நகரத்தில்‌ 
தஞ்சைப்‌ பெரிய கோவிலைப்‌ போலப்‌ பெரிய சிவன்‌ 
கோவில்‌ கட்டப்பட்டது. அதுவே கங்கைகொண்ட 
சோழேச்சரம்‌ என்பது. அஃது அமைப்பிலும்‌ 
வேலைபாட்டிலும்‌ தஞ்சைப்‌ பெரிய கோவிலை 
ஒத்திருந்தது. அப்பெருங்கோயில்‌ இராசேந்திரன்‌ 
“ கால முதல்‌ சோழராட்சி வீழ்ச்சியுறும்‌ வரையில்‌ 
மிகச்‌ சிறந்த நிலையில்‌ இருந்தது.” ப 
முதற்‌ குலோத்துங்கன்‌ (கி.பி. 1070-1120) 

இவன்‌ திருநீற்றுச்‌ சோழன்‌ எனவும்‌ பரம 
மாகேசுவரன்‌ எனவும்‌ கல்வெட்டுக்களிற்‌ குறிக்கப்‌ 
படலால்‌, தீட்சை பெற்ற சைவன்‌ என்று அறியப்‌ 
படுகிறான்‌. இவன்‌ காலம்‌ முதல்‌ வேங்கி நாட்டுத்‌ 
திராட்சாராமம்‌--பீமேசுவரர்‌ கோவில்‌ சிறப்படை 
யத்‌ தொடங்கியது. இவன்‌ தில்லையில்‌ கூத்தப்‌ 
பெருமான்‌ ஊர்வலம்‌ சிறப்பாக நடைபெற ஏற்பாடு 
செய்தான்‌ என்பது தில்லையுலா என்னும்‌ நூலி 
லிருந்து தெரிகின்றது. சமயகுரவர்‌ நால்வர்‌ 
தேர்கள்‌ முன்‌ சென்றன; சேரமான்‌ பெருமாள்‌ 
வரகுணபாண்டியன்‌ இவர்கள்‌ சேவிப்பச்‌ சிவபெரு 
மான்‌ உலாச்‌ சென்றான்‌. அனைவர்க்கும்‌ முன்பாகக்‌ 
குலோத்துங்கன்‌ குதிரைமீது சென்றான்‌. ப்‌ 
4, $.1.1. Vol. Ns. 522-530 


54 சோழர்‌ காலத்தில்‌ சைவசமயம்‌ 


சிற்றம்பலத்தில்‌ “நமசிவாய” என்னும்‌ ஐந்தெழுத்‌ 
துப்‌ பொறிக்கப்பட்ட பொன்னோடுகள்‌ வேயப்பட்‌ 
டிருந்தன. 

விக்கிரம சோழன்‌ (கி. பி. 1120-1135) 


இவன்‌ குலோத்துங்கனுக்கு மகன்‌. இவ்வர 
சன்‌ தன்‌ சிற்றரசர்‌ கொடுத்த திரைப்‌ பொருளின்‌ 
பெரும்பகுதியைத்‌ தில்லைக்கோவிலைப்‌ புதுப்பிக்க 
வும்‌ விரிவாக்கவும்‌ செலவிட்டான்‌ ; பொன்னம்பலம்‌ 
சூழ்ந்த திருமாளிகை, கோபுரவாசல்‌, கூடசாலைகள்‌, 
பலிபீடம்‌, தேர்‌ இவற்றைப்‌ பொன்வேய்ந்தான்‌ ; 
தன்‌ பெயரால்‌ திருவிக்கிரமன்‌ திருவீதியும்‌ மாளி 
கையும்‌ அமைத்தான்‌ ; கூத்தப்பெருமான்‌ உலாப்‌ 
போகச்‌ சிறப்பான ஏற்பாடுகள்‌ செய்தான்‌ ; பல 
,பொன்‌ தட்டுகள்‌ செய்து உதவினான்‌. இவன்‌ 
ஒட்டக்கூத்தன்‌ மாணவன்‌ ; அவரால்‌ உலாக்‌ 
கொண்டவன்‌. 
இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ (கி, பி. 1133-1150) 

இவன்‌ விக்கிரம சோழனால்‌ தொடங்கப்பெற்ற 
தில்லைத்‌ திருப்பணிகளை முடித்தவன்‌. இவ்வேந்‌ 
தன்‌ தில்லையில்‌ எழுநிலைக்‌ கோபுரங்களை அமைத்‌ 
தான்‌; அம்மனுக்குத்‌ திருமாளிகை அமைத்தான்‌ ; 
பேரம்பலத்தைப்‌ பொன்‌ வேய்ந்தான்‌. இவன்‌ 
நடராசர்‌ பாத தாமரையில்‌ உள்ள தேனைப்‌ பருகும்‌ 
வண்டு என்று கல்வெட்டுக்‌ கூறுகின்றது. இப்‌ 
பெரியோன்‌ திருவாரூர்க்‌ கோவிலில்‌ இருந்த அப்பர்‌, 
சம்பந்தர்‌, சுந்தரர்‌ படிமங்கட்குப்‌ பூசை நடக்கத்‌ 
தானம்‌ அளித்தவன்‌. இம்மன்னன்‌ அநபாயன்‌ எண்‌ 
னும்‌ சிறப்புப்‌ பெயர்‌ பெற்றவன்‌ ; ஒட்டக்கூத்தரது 
மாணவன்‌ ; அவரால்‌ உலாவும்‌ பிள்ளைத்‌ தமிழும்‌ 


சைவசமயம்‌ 95 


பாடப்பெற்றவன்‌. சேக்கிழாரைக்‌ கொண்டு பெரிய 
புராணம்‌ பாடச்செய்த பெருந்தகை இவனே. 
இரண்டாம்‌ இராசராசன்‌ (கி. பி. 1146-1173) 

இவன்‌ கும்பகோணத்தை அடுத்த தாராசுரத்‌ 
தில்‌ (இராசராசபுரத்தில்‌) பெரிய சிவன்‌ கோலிலைக்‌ 
கட்டினான்‌. அதன்‌ பெயர்‌ இராசராசேச்சரம்‌ என்‌ 
பது. அக்கோவில்‌ கட்டடக்‌ கலைக்கும்‌ சிற்ப 
வேலைப்பாட்டுக்கும்‌ மிக்க புகழ்பெற்றது. இவ்வர 
சன்‌ ஒட்டக்கூத்தரது மாணவன்‌ ; அவரால்‌ உலா 
விலும்‌ தக்கயாகப்‌ பரணியிலும்‌ பாராட்டப்பட்டவன்‌. 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ (கி. பி. 1128-1218) 

இப்பேரரசன்‌ திருவிடைமருதூர்க்கருகில்‌ திரு 
புவன வீரேசுவரம்‌ என்னும்‌ பெரிய சிவன்‌ கோவி 
லைக்‌ கட்டினவன்‌ ; தில்லையில்‌ முகமண்டபம்‌, கோபு 
ரம்‌, அம்மன்‌ திருச்சுற்று முதலியவற்றைப்‌ பழுது 
பார்த்தவன்‌ ; பல சிவன்‌ கோவில்களைப்‌ பழுது 
பார்த்தவன்‌. “நம்‌ தோழன்‌ திருபுவன வீரதேவன்‌” 
என்று இவனைச்‌ சிவபெருமான்‌ குறிப்பிட்டதாகத்‌ 
திருவாரூர்க்‌ கல்வெட்டுக்‌ கூறுகின்றது. * இவன்‌ 
காலத்திலும்‌ பிற்பட்ட சோழர்‌ காலத்திலும்‌ திரு 
முறைகளைப்‌ பாதுகாக்கக்‌ குகைகளும்‌ சமய வளர்ச்‌ 
்‌ சிக்காக மடங்களும்‌ நாட்டிற்‌ பெருகின. 
அரச மாதேவியர்‌ 

ஆதித்த சோழன்‌ தொடங்கிய சைவத்‌ திருப்‌ 
பணிகள்‌ அவனுக்குப்‌ பின்‌ வந்த சோழ வேந்தர்‌ 
தொடர்ந்து வளர்த்தது போலவே, ஆதித்தன்‌ 
மனைவி தொடங்கிய திருப்பணிகள்‌ அவளுக்குப்‌ 
பின்‌ வந்த சோழமாதேவியர்‌ தொடர்ந்து செய்யலா 
5, 554 of 1904 


56 சோழர்‌ காலத்தில்‌ சைவசமயம்‌ 


யினர்‌.  திருப்பூந்துருத்திக்‌ கோவில்‌ ஆதித்த 
சோழன்‌ மனைவியாலும்‌, திருவூரல்‌ கோவில்‌ முதற்‌ 
பராந்தகன்‌ மகளாலும்‌, செம்பியன்‌ மாதேவியில்‌ 
உள்ள கோவில்‌ உத்தமசோழன்‌ மனைவியர்‌ ஐவரா 
லும்‌, திருவெண்காடு, திருவிசலூர்‌, திருவையாறு 
இவற்றிலுள்ள கோவில்கள்‌ முதலாம்‌ இராசராசன்‌ 
மனைவியராலும்‌, திருவலஞ்சுழியில்‌ உள்ள சிவன்‌ 
கோவில்‌ முதலாம்‌ இராசராசன்‌ மகளாலும்‌, திரு 
விசலூர்‌, உடையார்குடி இவற்றிலுள்ள கோவில்‌ 
கள்‌ முதலாம்‌ இராசேந்திர சோழன்‌ மனைவியரா 
லும்‌, திருவிடை மருதூர்‌, காஞ்சீபுரம்‌, ஆர்ப்பாக்கம்‌ 
கோவில்கள்‌ முதற்‌ குலோத்துங்கன்‌ மணவியரா 
லும்‌, சிதம்பரம்‌ கோவில்‌ முதற்‌ குலோத்துங்கன்‌ 
சகோதரிகளாலும்‌, திருவிடை மருதூர்க்‌ கோவில்‌ 
விக்கிரம சோழன்‌ மனைவியராலும்‌, திருமழபாடிக்‌ 
. கோவில்‌ இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ மனைவியரா 
லும்‌, திட்டைக்குடிக்‌ கோவில்‌ இரண்டாம்‌ இராச 
ராசன்‌ மனைவியராலும்‌, திருவெண்ணெய்‌ நல்லூர்க்‌ 
கோவில்‌ மூன்றாம்‌ இராசேந்திரன்‌: மனைவியாலும்‌ 
திருப்பணிகளிலும்‌ தான வகைகளிலும்‌ சிறப்‌ 
புற்றன. 
சிற்றரசரும்‌ திருப்பணிகளும்‌ 

சோழப்‌ பேரரசர்க்‌ கடங்கிய நுளம்பாதிராசர்‌ 
முதலியோர்‌ பேரரசரைப்‌ பின்பற்றித்‌ தமிழகத்தில்‌ 
பல கோவில்களில்‌ பலவகைத்‌ திருப்பணிகள்‌ செய்‌ 
துள்ளனர்‌. நுளம்பாதிராசர்‌, யாதவராயர்‌, சாம்‌ 
புவராயர்‌, வாணகோவரையர்‌, பொத்தப்பிச்சோழர்‌, 
மிழலை நாட்டுத்‌ தலைவர்‌, வைதும்ப மகாராசர்‌, 
சேதிராயர்‌, மழவராயர்‌, காடவராயர்‌, முத்தரை 
யர்‌, முனையதரையர்‌ என்ற சிற்றரசர்கள்‌ தில்லை, 


சைவசமயம்‌ 91 


திருநாவலூர்‌, திருக்காளத்தி முதலிய ஊர்க்கோவில்‌ 
களில்‌ பல திருப்பணிகள்‌ செய்துள்ளனர்‌, 

பல்லவ மரபைச்‌ சேர்ந்த கோப்பெருஞ்சிங்கன்‌ 
தடுநாட்டில்‌ உள்ள சேந்தமங்கலத்தை ஆண்டு 
வந்தவன்‌. இவன்‌ வீரத்திலும்‌ சிவபக்தியிலும்‌ 
சிறந்து விளங்கினான்‌ ; தில்லைக்‌ கோவிலில்‌ தெற்‌ 
குக்‌ கோபுரத்தைக்‌ கட்டினான்‌ ; ஆக்கூர்க்‌ கோவி 
லைப்‌ புதுப்பித்தான்‌ ; திருமுதுகுன்றம்‌ முதலிய பல 
கோவில்களுக்குத்‌ தானங்கள்‌ அளித்தான்‌, இவ 
னும்‌ இவன்‌ மனைவியும்‌ திருவண்ணாமலைக்‌ கோவி 
லுக்குத்‌ தானங்கள்‌ அளித்தனர்‌, இவன்‌ மகனான 
மகாராச சிம்மன்‌ தில்லையில்‌ கிழக்குக்‌ கோபுரத்தைக்‌ 
கட்டினான்‌. திரிபுராந்தகம்‌, திராட்சாராமம்‌, காளத்தி, 
காஞ்சி, திருவதினக, மதுரை என்னும்‌ இடங்களி 
லுள்ள சிவன்‌ கோவில்களுக்கு நிபந்தங்கள்‌ விடுத்‌ 
தான்‌. £ கோப்பெருஞ்சிங்கனும்‌ அவன்‌ குடும்பத்‌ 
தாரும்‌ செய்த திருப்பணிகளைக்‌ கொண்டே, பிற 
சிற்றரசரும்‌ அவர்‌ குடும்பத்தாரும்‌ செய்த திருப்‌ 
பணிகளை ஒருவாறு உய்த்துணரலாம்‌, 
காலிங்கராயன்‌ திருப்பணிகள்‌ 

முதற்‌ குலோத்துங்கன்‌ தானைத்தலைவனான 
நரலோக வீரன்‌ என்ற காலிங்கராயன்‌ செய்துள்ள 
திருப்பணிகள்‌ அளவிறந்தன. இவன்‌ சித்தலிங்க 
மடத்தில்‌ சிவனுக்குக்‌ கற்றளி எடுத்தான்‌ ; திரு 
புவனை, திருப்புகலூர்க்‌ கோவில்களில்‌ மண்டபங்கள்‌ 
அமைத்தான்‌ ; வேறு பல தானங்களையும்‌ செய்‌ 
தான்‌. இப்பெருமகன்‌ தில்லையில்‌ செய்துள்ள 
திருப்பணிகள்‌ பலவாகும்‌, அவற்றுள்‌ சிறப்பாகக்‌ 
குறிக்கத்தக்கவை--(1) தில்லைக்கும்‌ கடலுக்கும்‌ நடு 
6. A. R. E. 1906, P. 64, 


58 சோழர்‌ காலத்தில்‌ சைவசமயம்‌ 


வில்‌ அகன்ற சாலையை அமைத்தமை, (2) கடற்‌ 
கரையில்‌ மாசிமகத்தின்போது கடவுள்‌ தங்க மண்ட 
பம்‌ சமைத்தமை, (8) கோவிலில்‌ நூற்றுக்கால்‌ 
மண்டபம்‌ அமைத்தமை, (4) மூவர்‌ தேவாரத்தை 
யும்‌ செப்பேடுகளில்‌ எழுதுவித்தமை, (5) தேவாரம்‌ 
ஓத மண்டபம்‌ அமைத்தமை என்பன, * 

இவன்‌ திருவதிகையிலும்‌ பல திருப்பணிகள்‌ 
செய்துள்ளான்‌. அவற்றுள்‌ - (1) நூற்றுக்கால்‌ 
மண்டபம்‌ கட்டினமை, (3) அப்பர்க்குத்‌ தனிக்‌ 
கோவிலை அமைத்தமை, (8) அப்பரது மடத்திற்கு 
48 ஆயிரம்‌ குழி தானம்‌ செய்தமை, (4) அதிகைக்‌ 
கோவிலைச்‌ சுற்றி அகன்ற திருச்சுற்றை அமைத்‌ 
'தமை, (5) நாடகசாலை அமைத்தமை என்பவை 
குறிக்கத்தக்கவை. * 


முடிவுரை 

இவ்வாறு பேரரசர்‌, சிற்றரசர்‌ அரசாங்க அலு 
்‌ வலர்‌ செய்த திருப்பணிகளால்‌ தூண்டப்பட்ட வணி 
கர்‌ முதலிய குடிமக்கள்‌ தத்தம்‌ நிலைக்கேற்றவாறு 
ஒவ்வொரு கோவிலிலும்‌ தானங்கள்‌ செய்துள்ளனர்‌ 
என்பதைப்‌ பல கல்வெட்டுக்கள்‌ தெரிவிக்கின்றன. 
சுருங்கக்கூறின்‌, சோழர்‌ காலத்தில்‌ அரசன்‌ முதல்‌ 
ஆண்டி ஈறாக இருந்த அனைவரும்‌ சமயத்‌ தொண்‌ 
டில்‌ ஈடுபட்டிருந்தனர்‌ என்று கூறுதல்‌ பொருத்த 
மாகும்‌. 

பாடல்பெற்ற கோவில்கள்‌ எல்லாம்‌ சோழர்‌ 
காலத்தில்‌ கற்றளிகளாக மாறின ; சிறிய கோவில்‌ 
கள்‌ பெரிய கோவில்களாக மாற்றப்பட்டன. ஒவ்‌ 


7. 5.1.1. 4.225. 8. 369௦011921; செந்தமிழ்‌ Vo]. 
28, PP. 93-100. 


சைவசமயம்‌ 50 


வொரு கோவிலிலும்‌ நாட்பூசனையும்‌ விழாக்களும்‌ 
சிறப்புற நடைபெற நிலமும்‌ பொருளும்‌ வழங்கப்‌ 
பட்டன. கோவில்‌ சொத்துக்களைக்‌ கண்காணிக்க 
ஆட்சிக்குழு அமைந்திருந்தது. கோவிலுக்கு அவர 
வர்‌ செய்த தானபத்திரங்கள்‌ சிவபண்டாரத்தில்‌ 
வைத்துப்‌ பாதுகாக்கப்பட்டன. அதே சமயத்தில்‌ 
அவை கோவில்‌ சுவர்களிலும்‌ வெட்டுவிக்கப்பட்டன. 
எல்லாக்‌: கோவில்களின்‌ வரவு செலவும்‌ அரசாங்க 
அதிகாரிகளால்‌ ஆண்டு தோறும்‌ தணிக்கை செய்‌ 
யப்பட்டன. கோவில்களில்‌ பெருமக்கள்‌, ஊரவை 
யார்‌ என்பவர்‌ முன்னிலையில்‌ கோவில்‌ நகைகளை 
மதிப்பிட்டுக்‌ கணக்கிட்டனர்‌. வருவாயற்ற கோவில்‌ 
கள்‌ வருவாயிருந்த கோவில்களின்‌ பொருளுதவி 
யால்‌ கவனிக்கப்பட்டன. இத்தகைய திட்டமான 
கோவிலாட்சியால்‌ பொதுமக்கள்‌ கோவில்‌ செல்வத்‌ 
தைப்‌ பெருக்க முனைந்தனர்‌. அதனால்‌ கோவில்கள்‌ 
செல்வ வளத்தில்‌ பெருகின ; பக்தர்களின்‌ அறங்‌ 
கள்‌ குறைவின்றி நடந்தன. கோவில்‌ பணியாட்‌ 
கள்‌ தத்தம்‌ கடமைகளைத்‌ தவறாது செய்தனர்‌. 
கோவில்களில்‌ சமயத்‌ தொடர்பான ஆடல்‌, பாடல்‌, 
நாடகம்‌, திருமுறை ஓதுதல்‌, சமய போதனை செய்‌ 
தல்‌ என்பன காலம்‌ தவறாது நடைபெற்றன. இத்‌ 
தகைய சிறப்புக்களால்‌ சோழராட்சியில்‌ சைவசமயம்‌ 
பெருஞ்சிறப்புற்று விளங்கியது என்று கூறுதல்‌ 
பொருத்தமாகும்‌, 


௪. திருக்கோவில்‌ வளர்ச்சி 


முன்னுரை 
... நாயன்மார்‌ காலத்தில்‌ (கி. பி, 800--900) மிகச்‌ 
சிறியனவாக இருந்த கோவில்கள்‌ அழிந்துவிடத்‌ 
தக்க மண்‌, மரம்‌, செங்கல்‌, சுண்ணாம்பு, உலோகம்‌ 
இவற்றால்‌ கட்டப்பட்டவை. எனவே, அவை 
அழிந்துவிடும்‌ இயல்பின. பல்லவர்க்குப்‌ பின்வந்த 
சோழர்கள்‌ (கி. பி. 900-1800) இவ்வுண்மையை 
உணர்ந்து, இவற்றைக்‌ கருங்கற்‌ கோவில்களாக 
மாற்றினர்‌. பாடல்பெற்ற கோவில்களுட்‌ பல மலை 
யில்லாத சமவெளிப்பகுதியில்‌ இருந்தனவாயினும்‌, 
மலைப்‌ பகுதிகளிலிருந்து சோழர்கள்‌ கற்களைக்‌ 
கொண்டு சென்று, பண்டைக்கோவில்களைக்‌ கற்ற 
ளிகளாக மாற்றினர்‌; இங்ஙனம்‌ மாற்றியதோடு 
அமையாது, வப பெரியனவாகவும்‌ 
அமைத்தனர்‌, 
கோவில்‌ வளர்ச்சி 

சாதாரணமாக ஒவ்வொரு கோவிலும்‌ ௧௬ 
வறை, நடுமண்டபம்‌ இவற்றைப்‌ பெற்றிருந்தது; 
பின்னர்‌ முகமண்டபம்‌ அமைந்தது. கோவிலைச்‌ 
சுற்றிலும்‌ முதல்‌ திருச்சுற்றும்‌ மதிலும்‌ அமைந்‌ 
தன. முதல்‌ திருச்சுற்றில்‌ சண்டீசர்க்குத்‌ தனிக்‌ 
கோவில்‌ அமைந்தது. அத்திருச்சுற்றில்‌ வலம்‌ 
வரும்‌ முறையில்‌ தென்‌ கிழக்கில்‌ சூரியனும்‌, தென்‌ 
மேற்கில்‌ கணேசரும்‌ சப்த கன்னியரும்‌, மேற்கில்‌ 
சுப்பிரமணியர்‌, வடமேற்கில்‌ ஜேஷ்டர்‌, வடக்கே 
சண்டேசுவரர்‌, வடகிழக்கில்‌ சந்திரன்‌ இடம்‌ பெற்‌ 


சைவசமயம்‌ 61 


றிருந்தனர்‌. இத்‌ திருச்சுற்றுக்‌ கோவில்கள்‌ சில 
கோவில்களில்‌ தனித்திருந்தன; சில கோவில்களில்‌ 
மதிலை யொட்டி அமைந்த கட்டிடத்திற்குள்‌ இருந்‌ 
தன. மதில்‌, ஒன்று முதல்‌ நான்கு வாயில்கள்‌ 
வரை கோவிலுக்கு ஏற்றவாறு பெற்றிருந்தது. 
வாயில்மீது சிறிய கோபுரங்கள்‌ எழுந்தன. முத 
லாம்‌ இராசராசன்‌, முதலாம்‌ இராசேந்திரன்‌ 
காலம்வரை கருவறைக்கு மேலுள்ள விமானமே 
வானளாவக்‌ கட்டப்பட்டது. பிற்காலங்களில்‌ விமா 
னம்‌ தாழ்த்தப்பட்டுக்‌ கோபுரங்கள்‌ உயர்த்தப்‌ 
பட்டன. கோவிலைச்‌ சுற்றிலும்‌ பல இடங்களில்‌ 
நந்தவனங்கள்‌ ஏற்பட்டன. சில இடங்களில்‌. 
கோவிலுக்குள்ளும்‌ நந்தவனங்கள்‌ உண்டாக்கப்‌ 
பட்டன. பெரிய கோவில்களில்‌ திருக்குளங்களும்‌ 
இவ்வாறே தோண்டப்பட்டன, பெரிய கோவில்‌ 
களில்‌ இரண்டு முதலிய திருச்சுற்றுக்கள்‌ கட்டப்‌ 
பட்டன. அவற்றில்‌ நாடாண்ட அரசர்களும்‌ சிற்‌ 
றரசர்களும்‌ பிறரும்‌ எடுப்பித்த சிறிய கோவில்கள்‌ 
நாளடைவில்‌ இடம்‌ பெற்றன, | 
மண்டபங்கள்‌ 

கோவில்களின்‌ செல்வாக்குப்‌ பெருகப்‌ பெருக 
நாளடைவில்‌ அவற்றுள்‌ பல மண்டபங்கள்‌ ஏற்‌ 
பட்டன. செங்காட்டங்‌ குடியில்‌ * சிறுத்தொண்ட 
நம்பி மண்டபம்‌ ”, திருவெற்றியூர்க்‌ கோவிலில்‌ 
“ வக்காணிக்கும்‌ மண்டபம்‌” (சமய வாதம்‌ புரியும்‌ 
மண்டபம்‌), * மண்ணைக்கொண்ட சோழன்‌,” “இராச 
ராசன்‌ ', “இராசேந்திரன்‌” என்ற பெயர்களைக்‌ 
கொண்ட மண்டபங்கள்‌, * இலக்கண விளக்க 
மண்டபம்‌ *, என்பன இருந்தன. நடன மண்டபம்‌, 
நாடக மண்டபம்‌, திருப்பதிகம்‌ பாடவும்‌ எழுதவும்‌ 


02 திருக்கோவில்‌ வளர்ச்சி 


பயன்பட்ட்‌ திருக்கைக்‌ கோட்டி மண்டபம்‌, நூற்றுக்‌ 
கால்‌ மண்டபம்‌ என்பன பல கோவில்களில்‌ இடம்‌ 
பெற்றன. ரல்‌ ஆயிரக்கால்‌ மண்டபம்‌ 
இருந்தது. 
மாளிகை மடம்‌ முதலியன 

சில கோவில்களில்‌ மாளிகைகள்‌ இருந்தன. 
நீடூர்க்‌ கோவிலில்‌ இருந்த மாளிகை புராண நூல்‌ 
விரிக்கும்‌ புரிசை மாளிகை' எனப்‌ பெயர்‌ பெற்றது. 

“திரு மாளிகைத்‌ தேவர்‌” “மாளிகை மடத்து 
முதலியார்‌” என்னும்‌ பெயர்களைக்‌ காண, இம்‌ 
மாளிகைகள்‌, சைவ சமயப்‌ பெரியோர்கள்‌ தங்கி 
யிருக்கவும்‌ மக்கட்குச்‌ சமய போதனை வழங்கவும்‌ 
பயன்பட்டவை என்பது தெரிகிறது, பல பெரிய 
கோவில்களில்‌ மடங்கள்‌ இருந்தன. அவற்றில்‌ 
சைவ சாத்திரங்களில்‌ வல்ல துறவிகளும்‌, சாத்திர 
மாணவர்களும்‌ இருந்தனர்‌. அத்தகைய மடங்கள்‌ 
இருந்த கோவில்களில்‌ * சரசுவதி பண்டாரம்‌ £ 
என்ற நூல்‌ நிலையம்‌ இருந்தது. திருமுக்கூடல்‌, 
'எண்ணாயிரம்‌, திரிபுவனை, திருவொற்றியூர்‌, வேம்‌ 
பற்றூர்‌, திருவாவடுதுறை என்ற இடங்களில்‌ 
கல்லூரிகள்‌ இருந்தமையால்‌, அங்கு நூல்‌ நிலையங்‌ 
கள்‌ அமைந்திருந்தன என்று கூறுதல்‌ மிகை 
யன்றோ ? 
அம்மனுக்குத்‌ தனிக்கோவில்‌ 

பல்லவர்‌ காலத்தும்‌ பிற்காலச்‌ சோழர்காலத்து 
முதற்பகுதியிலும்‌ சிவன்‌ கோவிலில்‌ அம்மனுக்‌ 
கென்று தனிக்கோவில்‌ ஏற்படவில்லை. இறைவன்‌ 
கருவறையிலேயே * போக சக்தி அம்மன்‌ * எனத்‌ 
தனித்திருமேனி வைத்து வழிபடப்பட்டது. "கி. பி, 


சைவசமயம்‌ 63 


11-ஆம்‌ நூற்றாண்டில்‌ முதல்‌ இராசேந்திரனது 
எண்ணாயிரங்‌ கல்வெட்டே முதல்‌ முதலாக அம்மன்‌ 
தனிக்‌ கோவிலைப்‌ பற்றிக்‌ குறிக்கின்றது. அதன்‌ 
பிறகே அம்பிகைக்குத்‌ தனிக்‌ கோவில்கள்‌ எடுக்கப்‌ 
பட்டன. பின்னரே அம்மன்‌ கோவில்கள்‌ சிவன்‌ 
கோவில்களில்‌ புதியனவாக ஏற்பட்டன என்பதைப்‌ 
பல கல்வெட்டுக்கள்‌ தெரிவிக்கின்‌ றன. 
விநாயகர்‌ கோவில்‌ 

பாடல்பெற்ற கோவில்களில்‌ நாயன்மார்‌ காலத்‌ 
தில்‌ விநாயகரை வைத்து வழிபட்டதாகத்‌ தெரிய 
வில்லை. விநாயகர்‌ தமிழகத்துத்‌ தெய்வமல்லர்‌. 
முருகன்‌ சங்க நூல்களில்‌ இடம்‌ பெற்றிருப்பது 
போல விநாயகர்‌ இடம்‌ : பெறவில்லை, விநாயகர்‌ 
வழிபாடு பம்பாய்‌ மாகாணத்தில்தான்‌ மிகுதியாகக்‌ 
காணப்படுகிறது. அம்மாகாணம்‌ பல்லவர்‌ காலத்‌ 
தில்‌ பண்டைச்‌ சாளுக்கியரால்‌ ஆளப்பட்டு வந்தது. 
சிறுத்தொண்ட நாயனார்‌ சாளுக்கியர்‌ தலை நகரமான 
வாதாபியைக்‌ கைப்பற்றியபோது, இப்‌ புதிய 
கடவுளை அங்குக்‌ கண்டார்‌; தாம்‌ முன்னர்க்‌ கண்‌ 
டறியாத அத்திருவுருவத்தைக்‌ கண்டதும்‌ வியப்‌ 
புற்று, அதனை எடுத்து வந்து தம்‌ ஊரில்‌ சீராள 
தேவன்‌ கோவிலில்‌ வைத்து வழிபடலானார்‌. அது 
முதல்‌ சீராள தேவன்‌ கோவில்‌ ' கணபதீச்சரம்‌ * 
எனப்‌ பெயர்பெற்றது என்பது தெரிகிறது. இக்‌ 
கணபதீச்சரமே சம்பந்தர்‌ பாடல்களில்‌ இடம்‌ 
பெற்றது. பின்னர்‌ நாளடைவில்‌ இப்‌ புதிய கடவு 
ளுக்கும்‌ சிவபெருமானுக்கும்‌ உறவு முறை கற்பிக்‌ 
கப்பட்டது; அதன்‌ பயனாக விநாயகர்‌ சிவபெருமா 
னுக்கு முதல்‌ திருமகனாராகக்‌ கருதப்பட்டார்‌ 
1, இரு, 1913, P, 85, 


64: திருக்கோவில்‌ வளர்ச்சி 


மூத்தபிள்ளையார்‌' என்று 11-ஆம்‌. திருமுறையில்‌ 
இவர்‌ இடம்பெறலானார்‌. இவரைக்‌ கணங்களுக்குப்‌ 
பதியாகவும்‌, துன்பந்‌ துடைப்பவராகவும்‌ தமிழர்‌ 
கருதித்‌ தங்கள்‌ வழிபாட்டில்‌ முதல்‌ வணக்கத்தை 
இவர்க்கு உரிமையாக்கினர்‌. இதனாற்றான்‌ பெரிய 
புராணம்‌ முதலிய பிற்பட்ட நூல்களில்‌ விநாயகர்‌ 
வணக்கம்‌ தோற்றமெடுத்தது. இவ்விநாயகர்‌ வாதா 
பியிலிருந்து குடியேறிய தெய்வம்‌ என்பதை, 
“ வாதாபி கணபதி, பஜேம்‌. பஜேம்‌ ” என்னும்‌ 
தோத்திரத்தாலும்‌ நன்குணரலாம்‌. இவர்‌ சிவ 
னுக்கு மகனானமைபற்றி ஒவ்வொரு சிவன்‌ கோவி 
லிலும்‌ இவருக்குத்‌ தனிக்கோவில்‌ ஏற்பட்டது. 


முருகன்‌ கோவில்‌ 


முருகன்‌ . தமிழ்‌ நாட்டுத்‌ கன்ம? குன்று 
தோருடுங்குமரன்‌; இப்பெருமான்‌ குறவர்‌ கோமான்‌ 
மகளாகிய வள்ளியம்மையை மணந்தது இயல்பே, 
ஆனால்‌ வடமொழியாளர்‌ தமிழகத்திற்கு வந்து 
கலந்தபிறகு, முருகன்‌ சுப்பிரமணியன்‌ ஆக்கப்பட்‌ 
டான்‌; அதன்‌ பயனாக, இந்திரன்‌ மகளாகிய 
தெய்வானையம்மை அவனுக்கு மற்றொரு மனைவியா 
கக்‌ கிடைத்தாள்‌. வட நாட்டில்‌ வேத காலத்தில்‌ 
இல்லாத சுப்பிரமணியன்‌, இதிகாச காலத்தில்‌ 
தெய்வமாக வழிபடப்பட்டான்‌. சைவ வழிபாடு 
பெருகப்பெருக, வடவர்‌ கலப்பு மிக மிக, இருவரது 
சமயச்‌ சேர்க்கையின்‌ பயனாக முருகன்‌ சுப்பிரமணி 
யனாகிச்‌ சிவனுக்கு இரண்டாம்‌ திருக்குமாரனாகும்‌ 
பேறு பெற்றான்‌.” இதிகாசங்களிலும்‌ முருகப்‌ 
பெருமான்‌ “சிவபெருமான்‌” என்றே கூறப்படு 


2. 1. 8, சேஷ ஐயங்கார்‌, திராவிட இந்தியா, 


65 


சைவசமயம்‌ 


கின்றான்‌.” எனவே, அப்பர்‌ “சேந்தனை மகனாகக்‌ 
கொண்டார்‌ ” “குமரன்‌ தாதை ” “தம்‌ மகனார்‌ 
முகம்‌ ஆறு” என முருகனைத்‌ தம்‌ பாக்களில்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளார்‌. எனவே, புராணப்‌ பெருக்கம்‌ ஏற்‌ 
பட்ட பிற்காலச்‌ சோழர்‌ காலத்தில்‌ (விநாயகருக்கு 
அமைந்தது போலவே) முருகப்பெருமானுக்மும 
சிவன்‌ கோவிலில்‌ தனிக்கோவில்‌ ஏற்பட்டது. 
இதனைத்‌ திருவொற்றியூர்ச்‌ சிவன்‌ கோவிற்‌ சல்‌ 
வெட்டால்‌ அறியலாம்‌. முதலாம்‌ இராசேந்திர 
சோழன்‌ காலத்தில்‌ (கி, பி, 1012-1042) அப்பெருங்‌ 
கோவிலில்‌ பிள்ளை சுப்பிரமணியர்‌, திருவட்டப்‌ 
பிறைப்‌ பிடாரியார்‌, காராணை விடங்கதேவர்‌, 
படம்பக்க தேவர்‌, க்ஷேத்திர பால தேவர்‌, சூரிய 
தேவர்‌, அரிஞ்சீசுவரமுடையார்‌, கம்பீசுவரமுடை 
யார்‌, விடேல்விடுகீசுவரர்‌, துர்க்கையார்‌, அணுக்கப்‌ 
பிள்ளையார்‌ என்ற பல தெய்வங்களுக்குச்‌ சிறு 
கோவில்கள்‌ ஏற்பட்டன என்று கல்வெட்டுக்‌ கூறு 
கின்றது. இவற்றுள்‌ திருவட்டப்பிறைப்‌ பிடாரி 
யார்‌ என்பது காளியின்‌ பெயர்‌, அரிஞ்சயன்‌ எனற 
சோழன்‌ எழுப்பிய லிங்கம்‌ * அரிஞ்சீசுவரமுடை 
யார்‌ ' எனப்‌ பெயர்‌ பெற்றது. “விடேல்‌ விடுகு” பழு 
பது “விடை வெல்‌ விடுகு * என்ற பல்லவரது தந்தி 
முத்திரையைக்‌ குறிப்பது, இதனை முதல்‌ தொடரா 
கக்‌ கொண்ட பல்லவ அதிகாரி ஒருவனால்‌ கடட 
பட்ட சிறிய சிவன்‌ கோவிலே ' விடேல்‌ விடுகு * 
எனப்பட்டது. சூரியனுக்கு மட்டும்‌ தனித்த சிறு 
கோவில்‌ கட்டப்பட்டதை இங்குக்‌ காண்க. 

3. சி. வி. நாராயணையர்‌, சைவத்தின்‌ தோற்றமும்‌ 

வளர்ச்சியும்‌, 


4. A,:R, E. 1919, P, 86 


66 திருக்கோவில்‌ வளர்ச்சி 


ஒரே கோவிலில்‌ பல மூர்த்தங்கள்‌ 

திருவாரூர்ப்‌ பூங்கோவில்‌ இட அமைப்பில்‌ மிகப்‌ 
பெரியது. அதன்‌ பெரிய திருச்சுற்றின்‌ நான்கு 
பக்கங்களிலும்‌ பல சிறு கோவில்கள்‌ தனித்தனியே 
கட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சிறு கோவிலிலும்‌ 
௬ லிங்கம்‌ வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறே பல 
பெரிய கோவில்களில்‌ திருச்சுற்று மேடைமேல்‌ பல 
சிவலிங்கங்கள்‌ இருத்தலைக்‌ காணலாம்‌. இவை ஏன்‌ 
ஒரே கோவிலில்‌ பலவாக இருக்கின்‌ றன ? சோழர்‌ 
கால அரசாங்க அலுவலரும்‌ பிறரும்‌ தம்‌ ஊரில்‌ 
வழிபட்டு வந்த லிங்கத்தை நினை விற்கொண்டு, 
தாம்‌ புதிதாகப்‌ பதவியேற்ற ஊர்க்‌ கோவில்களிலும்‌ 
அத்தகைய லிங்கங்களை அமைத்து வழிபடுதல்‌ 
அக்கால மரபாக இருந்தது எள்பதைப்‌ பல கல்‌ 
வெட்டுக்கள்‌ உணர்த்துகின்றன. எனவே, இவ்‌ 
வுண்மையை உணர்ந்தவர்‌ ஒரே கோவிலில்‌ பல 
லிங்கங்களும்‌, பல விநாயகர்‌ உருவச்‌ சிலைகளும்‌ 
முருகன்‌ உருவச்‌ சிலைகளும்‌ இருத்தலைக்‌ கண்டு 
குழப்பமடையார்‌ ; காலப்போக்கில்‌ அவற்றுட்‌ பல 
உருவச்‌ சிலைகள்‌ பூசையும்‌ பொலிவும்‌ இழந்து 
_ நிற்கும்‌ பரிதாபக்‌ காட்சியைக்‌ காணும்போது, இவ்‌ 
வரலாற்றை உணர்ந்தால்‌ ஆறுதல்‌ அடைவார்‌. 
கல்‌ தச்சருக்கு நன்றி 

பல்லவர்‌ காலத்தில்‌ செங்கற்கோவில்களாகவும்‌ 
சிறிய உருவினவாயும்‌ இருந்த பல கோவில்கள்‌ 
சோழர்‌ காலத்தில்‌ இங்ஙனம்‌ கற்றளிகளாகவும்‌ 
பெரிய உருவினவாகவும்‌ மாறியதற்குச்‌ சோழர்‌ 
காலச்‌ சைவசமய வளர்ச்சியே காரணமாகும்‌. 
அவற்றைக்‌ கற்றளிகளாக மாற்றிய கல்‌ தச்சர்‌ 
களின்‌ பக்தியும்‌ தொழில்‌ திறமையும்‌ பாராட்டத்‌ 


சைவசமயம்‌ 67 


தக்கன அல்லவா? சோழர்‌ அத்தச்சர்களைப்பாராட்‌ 
டினர்‌; நிலங்களை மானியமாக வழங்கினர்‌. திருவா 
வடுதுறைக்‌ கோவிலைக்‌ கட்டிய கற்றஸிப்‌ பிச்சன்‌ 
உருவம்‌ அக்கோவிலில்‌ இன்றும்‌ இருக்கக்‌ 
காணலாம்‌. 

சூரியனார்‌ கோவில்‌ 

சிலப்பதிகார காலத்தில்‌ காவிரிப்பூம்பட்டனத்‌ 
திலிருந்த பல கோவில்களுள்‌ “ உச்சிக்கிழான்‌ 
கோட்டம்‌' (கனாத்திரம்‌ உரைத்த கதை) என்பது 
ஒன்று, 

“ உச்சிக்கிழான்‌ * என்பது சூரியனுக்குப்பெயர்‌. 
அவனுக்கொரு தனிக்கோவில்‌ அப்பழங்காலத்தில்‌ 
இருந்தது. ஆனால்‌ சிலப்பதிகாரத்திற்குப்‌ பின்னர்‌ 
நாயன்மார்‌ காலத்திலோ, கி, பி, 10-ஆம்‌ நூற்‌ 
ரண்டு வரையிலோ, தமிழகத்தில்‌ சூரியனுக்குத்‌ 
தனிக்கோவில்‌ இருந்தமை தெரியவில்லை. முதற்‌ 
குலோத்துங்க சோழன்‌ காலத்தில்‌ ஆடுதுறைக்குப்‌ 
பக்கத்தில்‌ சூரியனார்‌ கோவில்‌ என்ற: பெயரில்‌ 
சூரியனுக்குத்‌ தனிக்கோவில்‌ கட்டப்பட்டது, என்று 
ஒரு கல்‌ வெட்டுக்‌ கூறுகின்றது.5 கருவறை மேற்‌ 
குப்பக்கத்தை நோக்கியுள்ளது. கருவறையில்‌ மூலக்‌ 
கடவுள்‌ சூரியனே. அதன்‌ பக்கத்தில்‌ காசி விசுவ 
நாதர்‌, விசாலாட்சி உருவச்‌ சிலைகள்‌ உள்னள. 
சூரியனுக்கு எதிரில்‌ கருவறைக்கு முன்பாகப்‌ 
பிரஹஸ்பதி சிலை காணப்படுகிறது. கருவறையின்‌ 
முக மண்டபம்‌ மட்டும்‌ கருங்கற்களால்‌ கட்டப்‌ 
பட்டுள்ளது. நவக்கிரங்களில்‌ சூரியனும்‌ பிர 
ஹஸ்பதியும்‌ நீங்கலாகவுள்ள இராகு, சுக்கிரன்‌, 
கேது, சந்திரன்‌, அங்காரகன்‌, புதன்‌, சனி என்ற 
9A. RB. 51 ot D. 1909. 


4 


68 ... திருக்கோவில்‌ வளர்ச்சி 


எழுவர்க்கும்‌ கருவறையைச்‌ சுற்றிச்‌ செங்கற்களா 
லான தனிக்‌ கோவில்கள்‌ கட்டப்பட்டுள்ளன. இக்‌ 
கோவில்‌ முழுவதும்‌ குலோத்துங்க சோழ மார்த்‌ 
தாண்ட ஆலயம்‌' எனப்‌ பெயர்பெற்றது என்று 
கல்வெட்டுக்‌ கூறுகின்றது. *இச்சூரியனார்‌ கோவி 
லில்‌ காசிவிசுவேசுவரர்‌ சிலையும்‌, விசாலாட்சி சிலை 
யும்‌ இருத்தலை நோக்க, காசியிலிருந்து குதோத்‌ 
துங்கன்‌ காலத்தில்‌ சூரிய வணக்கம்‌ தமிழகத்தில்‌ 
அழைக்கப்பட்டதாக இருக்கலாம்‌ என்று கருதுதல்‌ 
பொருந்தும்‌. சோழர்‌ காலத்தில்‌ கன்னோசி நாட்டை 
ஆண்ட “ காஹடவால * அரசர்கள்‌ சூரிய வணக்‌ 
த்தைச்‌ சிறப்பாகக்‌ கொண்டவர்கள்‌. குலோத்துங்‌ 
கன்‌ ஆட்சியில்‌ சூரியனுக்கு என்று ஒரு தனிக்‌ 
கோவில்‌ கட்டப்பட்டதை நோக்க, குலோத்துங்க 
சோழனுக்கும்‌, * காஹடவால ' அரசருக்கும்‌ அரசி 
யல்‌ தொடர்பு இருந்திருத்தல்‌ வேண்டும்‌,” என்று 
ஆராய்ச்சியாளர்‌ கருதுகின்றனர்‌.6 

தனித்தனியே இருந்த விநாயகர்‌, முருகன்‌, 
அம்மன்‌ இவர்கள்‌ காலப்‌ போக்கில்‌ சிவன்‌ கோவி 
லுக்குள்‌ இடம்‌ பெற்றாற்போலவே, (சூரியனுக்கும்‌ 
பிற கிரகங்களுக்கும்‌ மேற்குறிப்பிட்டவாறு தனிக்‌ 
கோவில்‌ ஏற்பட்ட பிறகு) சூரியன்‌ உள்ளிட்ட 
நவக்கிரகங்கள்‌ சிவன்‌ கோவிலில்‌ நாளடைவில்‌ 
இடம்‌ பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌ என்று கருதுதல்‌ 
பொருந்தும்‌. 
கோவிலுக்காக உயிர்‌ துறத்தல்‌ 

(1) கோவில்‌ வளர்ச்சியில்‌ தமிழ்‌ மக்கள்‌ தம்‌ 
செல்வத்தைச்‌ செலவிட்டாற்‌ போலவே தம்முயிரை 
யும்‌ தியாகம்‌ செய்துள்ளனர்‌ என்பதைப்‌ பல கல்‌ 
6. A. R. E. 1908, p. 66: 


சைவசமயம்‌ 69 


வெட்டுக்கள்‌ உணர்த்துகின்றன. திருவக்கரை 
சிவன்கோவிலில்‌ சோழர்‌ காலத்தில்‌ ஆயிரக்கால்‌ 
மண்டபம்‌ ஒன்று கட்டப்பட்டது. அது கட்டி முடி 
வதற்குப்‌ பல இடையூறுகள்‌ ஏற்பட்டன. அவற்‌. 
றைக்‌ கண்டு பொறாத சைவ நன்‌ மகன்‌ ஒருவன்‌ 
அவ்விடையூறுகளுக்குப்‌ பலியாகவும்‌ மண்டபம்‌ 
கட்டி முடிக்கப்படவும்‌ தன்‌ உயிரைத்‌ தியாகம்‌ 
செய்தான்‌ என்று திருவக்கரைக்‌ கல்வெட்டு ஒன்று 
கூறுகின்றது. 

(2) மதுரையை அடுத்துள்ள திருப்பரங்குன்‌ 
றம்‌ இலக்கியப்‌ பழமை வாய்ந்தது. அங்குள்ள 
. முருகப்பெருமான்‌ பத்துப்பாட்டு, பரிபபாடல்‌ என்‌ 
னும்‌ சங்கநூல்களில்‌ பாரட்டப்பட்ட தெய்வம்‌, 
பிற்காலத்தில்‌ திருப்பரங்குன்றம்‌ மலையில்‌ குடை 
வரைக்கோவில்‌ ஏற்பட்டது, அதற்குப்‌ பின்பு 
குடைவரைக்‌ கோவிலை அடுத்து மண்டபங்களும்‌ 
பிறவும்‌ கட்டப்பட்டன, சோழரும்‌ பாண்டியரும்‌ 
பின்‌ வந்த நாயக்க மன்னரும்‌ அக்கோவிலில்‌ பல 
திருப்பணிகள்‌ செய்தனர்‌. எனவே, அங்குப்‌ பல 
| கல்வெட்டுக்கள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


கி. பி. 1792-ஆம்‌ ஆண்டு ஆங்கிலப்‌ படை வீரர்‌ 
திருப்பரங்குன்றத்தைக்‌ கைப்பற்றிக்‌ கோவிலை 
நோக்கி விரைந்தனர்‌. அவர்கள்‌ வருவதைக்‌ கண்ட 
அரச்சகர்‌, அவர்கள்‌ நுழைவால்‌ கோயிலின்‌ 
தூய்மை கெடுமென்று அஞ்சினர்‌ ; குட்டி என்ற 
்‌ ஒரு தமிழனை, அப்படை வீரரைத்‌ தடுக்க உயிர்த்‌ 
தியாகம்‌ செய்யும்படி வேண்டினர்‌. உடனே அத்‌ 
தமிழன்‌ கோவில்‌ கோபுரத்தின்மேல்‌ ஏறினான்‌ ; 


7. 119 of 1906, 190 of 1904. 


10 திருக்கோவில்‌ வளர்ச்சி 


அங்கிருந்து கீழே விழுந்தான்‌. அவன்‌ வீழ்ந்‌ 
ததைக்‌ கண்டஆங்கிலப்‌ படைவீரர்‌ அவனது தியா 
கத்தைப்‌ பாராட்டிக்‌ கோவிலுள்‌ நுழையாது 
சென்றுவிட்டனர்‌.83 இச்‌ செய்தியை அக்‌ கோவிற்‌ 
கல்வெட்டு ஒன்று கூறுகிறது. இத்தியாக வீரர்‌ 
களுக்கு நமது வணக்கம்‌ உரியதாகுக. 


8 Madura Gazetteer, 0. 281; ‘“ தமிழ்நாடு” பொங்கல்‌ 
மலர்‌ 1955. 


6. கல்வெட்டுக்களும்‌ சைவசமயமும்‌ 


சைவத்தின்‌ பழைமை 

சைவ சமயம்‌ உலகப்‌ பழைய சமயங்களுள்‌ 
ஒன்று. அஃது இந்தியாவில்‌ சிந்துவெளி நாகரி 
கத்துக்கும்‌ (ஏறத்தாழ 6000 ஆண்டுகளுக்கு) முற்‌ 
பட்ட பழைமை உடையது என்பது ஆராய்ச்சியாளர்‌ 
கருத்து. இச்சமயத்தின்‌ சிறப்பு வழிபாடு லிங்க 
வழிபாடாகும்‌. இந்த லிங்க வழிபாடு ஆரியர்‌ 
வருகைக்கு முற்பட்டதாகும்‌. இ தனை முதலில்‌ 
வெறுத்த ஆரியர்‌, பின்பு கைக்கொண்டனர்‌. 
மாபாரதம்‌ எழுதப்பட்ட காலத்தில்‌ சிவன்‌ மகா 
தேவனாக்கப்பட்டான்‌. இதற்குக்‌ காரணம்‌ ஆரி 
யர்க்கு முற்பட்ட இந்திய மக்களுள்‌ மிகப்‌ பலர்‌ லிங்க 
வழிபாட்டை மேற்‌ கொண்டிருந்ததேயாகும்‌.?2 
மிகப்பழைய லிங்கங்கள்‌ 

கஜினி முகம்மதுவால்‌ அழிக்கப்பட்ட சோம 
நாதபுரத்து லிங்கம்‌, அல்டமஷ்‌ என்பவரால்‌ அழிக்‌ 
கப்பட்ட உச்சயினியில்‌ இருந்த மகா காள லிங்கம்‌, 
உச்சயினியில்‌ உள்ள அமரேசுவர லிங்கம்‌, ஸ்ரீ 
சைல லிங்கம்‌, நருமதைக்‌ கரையிலுள்ள ஓங்கார 
நாதலிங்கம்‌, வங்கத்திலுள்ள வைத்யநாதலிங்கம்‌, 
ஈ இது, 1954 டிசம்பரில்‌ விருதுநகரில்‌ நடைபெற்ற 
சைவ சிந்தாந்த மாக சமாச ஆண்டுவிழாவிற்‌ பேசப்‌ 
பட்டது. 
1. சர்‌ ஜான்‌ மார்ஷல்‌ முகவுரை, சிந்துவெளி நாகரிகம்‌ 
நூல்‌ 1, பக்‌. 7. 
2. K. R. Sukbramaniyam, The Madras University 
Journal, Vol. 1, Part Il. P. 25 


72 கல்வெட்டுக்களும்‌ சைவசமயமும்‌ 


நாசிக்கிலுள்ள திரயம்பகேசுவரலிங்கம்‌, கெளத 
மேசலிங்கம்‌, காசி விசுவேசுவரலிங்கம்‌, திருக்‌ 
கேதாரலிங்கம்‌, தச்சினியிலுள்ள பீமசங்கரலிங்கம்‌, 
இராமேசுவர லிங்கம்‌ என்னும்‌ பன்னிரண்டும்‌ மிக்க 
பழைமை வாய்ந்தவை என்று நூல்கள்‌ கூறும்‌. 
திருப்பதியை அடுத்துள்ள குடிமல்லம்‌, களத்தூர்‌, 
குடிமியான்மலை இவற்றில்‌ உள்ள லிங்கங்கள்‌ 2000 
- ஆண்டுகட்கு முற்பட்ட பழைமையை உடையவை 
என்று ஆராய்ச்சியாளர்‌ கூறுகின்றனர்‌. 

குப்தர்‌ காலத்தில்‌ சைவம்‌ வட இந்தியாவில்‌ 
நன்கு வளர்ச்சி பெற்றது. கி. பி. 6-ஆம்‌ நூற்றாண்‌ 
டில்‌ வாழ்ந்த வராகமிகிரர்‌ என்ற வானநூல்‌ வல்‌ 
லார்‌ லிங்கங்களை அமைக்கும்‌ முறை பற்றி மிக 
நுட்பமாக எழுதியுள்ளார்‌. ஏறத்தாழ அதே 
காலத்தில்‌ வாழ்ந்தவராகக்‌ கருதப்படும்‌ திருமூலர்‌ 
லிங்கங்கள்‌ அமைப்பது பற்றித்‌ தமது திருமந்திரத்‌ 
தில்‌ மிகவும்‌ தெளிவாகக்‌ கூறியுள்ளார்‌. 
கோவில்கள்‌ 

கி, பி. 7-ஆம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றிய அப்பர்‌ 
சம்பந்தர்‌ பாடல்களை தோக்க, தமிழகத்தில்‌ வைப்‌ 
'புத்தலங்கள்‌ உட்பட ஏறத்தாழ 500 சிவன்‌ கோவில்‌ 
கள்‌ இருந்தன என்று கூறலாம்‌. அவையனைத்தும்‌ 
அழியத்தக்க செங்கல்‌, மண்‌, சுண்ணாம்பு, மரம்‌, 
உலோகம்‌ இவற்றால்‌ ஆனவை. ஆதலால்‌ 7-ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ தமிழகத்தின்‌ பெரும்‌ பகுதியை 
ஆண்ட மகேந்திரவர்மன்‌ முதலிய பல்லவர்கள்‌ 
கற்கோவில்களை அமைத்தனர்‌; மலைச்‌ சரிவில்‌ 
தடுப்பகுதியைக்‌ குடைந்து மண்டபம்‌ போன்ற 
கோவிலை அமைத்தனர்‌. இக்கோவில்கள்‌ குடை 
வரைக்‌ கோவில்கள்‌ எனப்படும்‌. . சிறிய பாறைகளைக்‌ 


சைவசமயம்‌ 73 


கோவில்களாகவே குடைந்து அமைத்தனர்‌; இவை 
ஒற்றைக்‌ கற்கோவில்கள்‌ எனப்படும்‌, இவையே 
இன்று மாமல்லபுரத்தில்‌ பஞ்ச பாண்டவர்‌ ரதங்கள்‌. 
என்று தவறாகக்‌ கூறப்படுகின்றன. பின்‌ வந்த 
பல்லவர்கள்‌ பாறைகளைக்‌ கற்களாக உடைத்து, 
இக்காலத்திலுள்ள கற்கோவில்களைப்‌ போல 
அமைக்கத்‌ தொடங்கினர்‌. கயிலாச விமானம்‌, 
தூங்கு ஆனை விமானம்‌ என்ற இருவகை விமானங்‌ 
களும்‌ இக்கோ வில்களில்‌ காணப்படுகின்றன. 
தென்னிந்தியாவில்‌ முதன்முதல்‌ கட்டப்பட்ட கற்‌ 
கோவில்‌ காஞ்சி கயிலாசநாதர்‌ கோவிலாகும்‌, 
அது பல்லவர்‌ காலத்துக்‌ கட்டடக்‌ கலைக்கும்‌ சிற்ப 
வளர்ச்சிக்கும்‌ சிறந்த எடுத்துக்காட்டாகும்‌. 
பல்லவப்‌ பேரரசு அழிந்து சோழப்‌ பேரரசு 

ஏற்பட்டதும்‌ சிறந்த சிவபக்தரான சோழ மன்னர்‌ 
கள்‌ பாடல்பெற்ற கோவில்களை எல்லாம்‌ அழியாத 
கற்கோவில்களாக மாற்றினர்‌; தாமும்‌ வானளா 
விய விமானங்களைக்கொண்ட பெரிய கோவில்களை 
எடுப்பித்தனர்‌; பல்லவர்‌ காலத்தில்‌ இருந்த 
கோவில்‌ ஆட்சியை விரிவுபடுத்தினர்‌. சோழர்கட்குப்‌ 
பின்‌ வந்த விஜயநகர வேந்தர்கள்‌, விமானங்களை 
உயர்த்தாது, வானளாவிய கோபுரங்களைக்‌ கட்டி 
மகிழ்ந்தனர்‌; மிகப்‌ பெரிய திருச்சுற்றுக்களையும்‌ 
ஆயிரக்கால்‌ மண்டபங்களையும்‌ அழகுற அமைத்‌ 
தனர்‌. 
திருப்பதிகங்கள்‌ 

.. சுந்தரர்‌ காலத்திலேயே திருவல்லம்‌ திருக்கோ 
விலில்‌ திருப்பதிகம்‌ விண்ணப்பம்‌ செய்யப்பட்டது 
என்று கல்வெட்டுக்‌ கூறுகின்றது. சோழர்கள்‌ 
காலத்தில்‌ திருமுறைகள்‌ ஒழுங்கு செய்யப்பட்டன: 


74 கல்வெட்டுக்களும்‌ சைவசமயமும்‌ 


செப்பேடுகளிலும்‌ எழுதப்பட்டன. பாடல்‌ பெற்ற 
கோவில்களில்‌ எல்லாம்‌ திருப்பதிகங்கள்‌ பாடும்‌ 
ஓதுவார்‌ நியமிக்கப்பட்டனர்‌. இசையோடு பொரு 
ணர்ந்து பாடத்தக்க ஓதுவார்கள்‌ நியமனம்‌ பெற்‌ 
றனர்‌. திருவெற்றியூர்க் கோவிலில்‌ தேவரடியார்‌ 
பதினாறு பேர்‌ திருப்பதிகம்‌ ஓதினர்‌. திருஆமாத்‌ 
தூரில்‌ குருடர்‌ 16 பேர்‌ ஒதுவராக இருந்தனர்‌. 
திருத்தவத்துறையில்‌ பிராமணர்‌ இருவர்‌ தேவாரம்‌ 
ஓதினர்‌. தஞ்சைப்‌ பெரிய கோவிலில்‌ 48 பேர்‌ திருப்‌ 
பதிகம்‌ விண்ணப்பம்‌ செய்தனர்‌. இவ்வாறு பெரும்‌ 
பாலான கோவில்களில்‌ திருப்பதிகங்கள்‌ தைப்பட்டு 
வந்தன. ஓதுவார்களை மேற்பார்வையிடத்‌ தேவார 
நாய்கம்‌ என்ற அரசாங்க உயர்‌ அலுவலாளர்‌ 
ஒருவர்‌ இருந்தார்‌ என்பது தெரிகின்றது. பெரிய 
்‌- கோவில்களில்‌ * திருக்கைக்‌ கோட்டி ' என்னும்‌ 
பெயர்‌ கொண்ட மண்டபங்கள்‌ இருந்தன. அவற்‌ 
றுள்‌ திருமுறை நூல்கள்‌ வைத்துப்‌ பாதுகாக்கப்‌ 
பட்டன. அழிந்தவற்றைப்‌ புதுப்பிக்கவும்‌, ஏடு 
களைப்‌ பூசிக்கவும்‌ அவற்றை மேற்பார்வையிடவும்‌ 
ஒருவரிருத்தார்‌. அவர்‌ “தமிழ்‌ விரகர்‌' எனப்பட்டார்‌. 
அவருக்கு மானியம்‌ விடப்பட்டிருத்தது. . சீகாழி, 
திருக்காராயில்‌, திருவீழிமிழலை, திருவுசாத்தானம்‌ 
போன்ற கோவில்களில்‌ இத்தகைய மண்டபங்கள்‌ 
இருத்தன என்று கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்‌ றன. 
நாயன்மார்‌ திருமேனிகள்‌ 

.... ஒவ்வொரு தாயனாரும்‌ வாத்த்துமறைத்த ஊரில்‌. 
உள்ள சிவன்‌ கோவிலில்‌ அவருக்குச்‌ செம்பிலும்‌ 
கல்விலும்‌ உருவங்கள்‌ அமைக்கப்பட்டன ; அவ்‌ 
வுருவங்கள்‌ பூசிக்கப்பட்டன. அவருக்கு விழா 
நடைபெற்றது. அப்பர்‌, சம்பந்தர்‌, சுந்தரர்‌. 


சைவசமயம்‌ 75 


போன்ற சிறப்பு அடியார்‌ உருவங்கள்‌ பல கோவில்‌ 
களில்‌ எழுந்தருளப்பெற்றன.. சுந்தரர்‌ உருவச்‌ 
சிலையோடு அவர்‌ மனைவியர்‌ உருவச்‌ சிலைகளும்‌, 
அவ்வாறே சிறுத்தொண்டர்‌, அவர்‌ மணைவியார்‌, மக 
னார்‌ உருவச்‌ சிலைகளும்‌ சில கோவீல்களில்‌ எழுந்‌ 
தருளப்பெற்றன. சில செப்புத்‌ திருமேனிகளுக்கு 
அடியில்‌, “உலகாண்ட மூர்த்தி,” “தத்தா, நமரே 
காண்‌ என்ற மிலாடுடையார்‌,”” என்பன போன்ற 
சிறப்புத்‌ தொடர்கள்‌ குறிக்கப்பட்டன. 
நாயன்மார்‌ ஓவியங்கள்‌ 

தஞ்சைப்‌ பெரிய கோவில்‌ கருவறையின்‌ புறச்‌ 
சுவரொன்றில்‌ சுந்தரரைச்‌ சிவபெருமான்‌ தடுத்‌ 
தாட்கொள்ளும்‌ வரலாறும்‌, சுந்தரர்‌ யானைமீதும்‌, 
சேரமான்‌ குதிரைமீதும்‌ கயிலைசெல்லும்‌ காட்சியும்‌ 
அழகொழுகும்‌ ஓவியங்களாகத்‌ திகழ்கின்றன. 
சுந்தரரும்‌ சேரமானும்‌ தலைமுடியும்‌ தாடியும்‌ வைத்‌ 
திருத்தல்‌ பண்டைக்கால மயிரொப்பனை யையும்‌, 
அவர்கள்‌ பலவகை அணிகளை அணிந்திருந்தமை 
அக்கால அணிவகைகளையும்‌ நமக்கு நன்கு விளக்கு 
வன வாகும்‌. 
நாயன்மார்‌ சிற்பங்கள்‌ 

ஒவ்வொரு நாயனார்‌ வரலாற்றிலும்‌ உயிர்‌ நாடி 
யாகவுள்ள நிகழ்ச்சியைச்‌ சிற்பமாகக்‌ குறிக்கும்‌ 
வழக்கம்‌ சோழர்‌ காலத்தில்‌ உண்டாயிற்று. மேலைக்‌ 
கடம்பூர்ச்‌ சிவன்‌ கோவிற்‌ கருவறையின்‌ புறச்சுவர்‌ 
களில்‌ இத்தகைய சிற்பங்களைக்‌ காணலாம்‌, இரண்‌ 
டாம்‌ இராசராசன்‌ கட்டிய இராசராசேச்சரத்தில்‌ 
எல்லா அடியார்‌ நிகழ்ச்சிகளையும்‌ ஒருங்கே காண 
லாம்‌. கண்ணப்பர்‌ வரலாறு பற்றிய சிற்பங்கள்‌ 
தஞ்சைப்‌ பெரிய கோவில்‌ நடு மண்டபச்‌. சுவரில்‌ 


76 கல்வெட்டுக்களும்‌ சைவசமயமும்‌ 


பல காட்சிகளாகக்‌ காட்டப்பட்டுள்ளன. சண்டீச 
நாயனார்‌ சிவபெருமானால்‌ கொன்றை மாலை அணி 
விக்கப்பட்டுச்‌ சண்டீசப்‌ பதம்‌ கொடுக்கப்பெற்ற 
காட்சியே அந்நாயனார்‌ வரலாற்றில்‌ சிறப்புப்‌ பகுதி 
யாகும்‌. இக்காட்சியை இராசேந்திர சோழன்‌ 
கட்டிய கங்கை கொண்ட சோழேச்சரத்தில்‌ 
இன்றும்‌ கண்டு களிக்கலாம்‌, நாயன்மார்‌. திரு 
மேனிகளும்‌, அவர்தம்‌ வரலாற்றுச்‌ சிற்பங்களும்‌ 
பொதுமக்கள்‌ பார்வையிற்‌ பட்டு அவர்களைச்‌ சிவ 
நெறிச்‌ செல்வர்களாக்க வேண்டும்‌ என்பதே சோழ 
மன்னர்களின்‌ விருப்பமாகும்‌: 
நாயன்மார்‌ விழாக்கள்‌ 

செங்காட்டங்குடியில்‌ சிறுத்தொண்ட நம்பி 
விழாவும்‌, சீகாழியில்‌ ஞானசம்பந்தர்‌ விழாவும்‌ 
திருவாரூரில்‌ சுந்தரர்‌ விழாவும்‌ திருவதிகையில்‌ 
திருநாவுக்கரசர்‌ விழாவும்‌, சிறப்பாக நடைபெற்றன. 
இவ்வாறே பல கோவில்களில்‌ அவ்வத்தலத்து 
தாயனார்‌ விழாக்கள்‌ நன்கு நடைபெற்றன. அவை 
நன்கு நடைபெறக்‌ கட்டளைகள்‌ பிறப்பிக்கப்பட்டன 
என்று பல கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்றன. பெருங்‌ 
கோவில்‌ விழாக்‌ காலங்களில்‌ திருத்தொண்டத்‌ 
தொகை முதலிய பதிகங்களும்‌, மார்கழித்‌ திங்களில்‌ ' 
திருவெம்பாவையும்‌ ஓதப்பட்டு வந்தன. 
நாயன்மார்‌ பெயர்கள்‌ 

சோழர்‌ காலச்‌ சைவ மக்கள்‌ நாயன்மார்மீது 
அளவுகடந்த பற்றுக்கொண்டிருந்தனர்‌ என்பதை 
அறிவிக்க, அவர்தம்‌ பெயர்களைத்‌ தம்‌ பிள்ளைகட்கு 
வழங்கியதிலிருந்து அறியலாம்‌. சிறுத்தொண்ட 
நம்பி, வெண்காட்டு நங்கை, பரவை நங்கையார்‌, 


சைவசமயம்‌ ்‌ 77 


திருவெண்காட்டு நங்கை, கண்ணப்ப தேவர்‌, ஐயாற்‌ 
றடிகள்‌, புகழ்த்துணையடிகள்‌, காரிவேளார்‌, கோட்‌ 
புலி, சிங்கன்‌ கலியன்‌, காமன்‌ தாயன்‌, ஆரூரன்‌ 
கம்பன்‌, நம்பிவிடங்கள்‌, அணுக்க வன்றொண்டன்‌, 
உடைய நம்பி, கலையன்‌ குமரன்‌, ஆலால சுந்தரப்‌ 
பல்லவரையன்‌, தண்டியடிகள்‌, கம்பன்‌ மதுராந்த 
கன்‌, திருநீலகண்டன்‌, இளையான்குடி கிழவன்‌, 
கலியன்‌ மன்றாடி, பரசமயகோளரி, மானி, கலையன்‌ 
மாணிக்கம்‌ போன்ற எண்ணிறந்த பெயர்கள்‌ கல்‌ 
வெட்டுக்களில்‌ காணப்படுகின்றன. , 


அக்காலச்‌ சைவ மக்கள்‌ நாயன்மார்‌ பெயர்‌ 
களைத்‌ தம்‌ பிள்ளைகட்கு வழங்கியதோடு மட்டும்‌ 
நில்லாது, இடங்களுக்கும்‌ அப்பெருமான்களின்‌ 
பெயர்களை இட்டு வழங்கினர்‌ என்பது கல்வெட்டுக்‌ 
கள்‌ உணர்த்தும்‌ செய்தியாகும்‌. கண்ணப்ப தேவர்‌ 
கமுகந்தோப்பு, திருஞான சம்பந்த நல்லூர்‌, திரு 
ஞானசம்பந்த மங்கலம்‌ என்னும்‌ இடப்பெயர்கள்‌ 
இங்குக்‌ குறிக்கத்தக்கவை. பல மடங்களின்‌ பெயர்‌ 
கள்‌ நாயன்மார்‌ பெயர்களைத்தாங்கியிருந்தன. பரஞ்‌ 
சோதி மடம்‌, திருவரகீசன்‌ மடம்‌, தில்லைவாழ்‌ 
அந்தணர்‌ மடம்‌, நம்பி திருமுருகன்‌ திருமடம்‌, 
நமிநந்தியடிகள்‌ மடம்‌, பரசமயகோளரி மடம்‌, திருத்‌ 
தொண்டத்‌ தொகையான்‌ திருமடம்‌, திருமூலதேவர்‌ 
மடம்‌, சிறுத்தொண்டர்‌ திருமடம்‌ என்பன 
குறிக்கத்தக்கவை, 
திருமுறைகளும்‌ மக்களும்‌ 

அக்கால மக்கள்‌ திருமுறைகளிடம்‌ கொண்டி 
ருந்த அளப்பரிய பற்றைப்‌ பின்வரும்‌ ' மக்கட்பெயர்‌ 
களும்‌, ஊர்ப்‌ பெயர்களும்‌ நன்குணர்த்தும்‌. 


16 கல்வெட்டுக்களும்‌ சைவசமயமும்‌ 


தேவாரம்‌ அழகியான்‌, ஆண்டார்‌ திருத்தொண்‌ 
டத்‌ தொகையான்‌, திருமுறைத்‌ தேவாரச்‌ செல்‌ 
வன்‌, திருத்தொண்டத்‌ தொகை நல்லூர்‌, திருத்‌ 
தனை அணக மங்கலம்‌ என்பன போன்ற 
பெயர்களைக்‌ காண்க. ப 
திருமுறைகளை நன்கு படித்த பழக்கத்தால்‌ 
அக்காலச்‌ சைவ நன்மக்கள்‌ நாயன்மார்‌ பயன்படுத்‌ 
திய சொற்றொடர்களை மக்களுக்கும்‌ ஊர்களுக்கும்‌ 
பிறவற்றிற்கும்‌ பெயர்களாக வழங்கிப்‌ பாராட்டி 
மகிழ்ந்தனர்‌ என்பதும்‌ பல கல்வெட்டுக்களால்‌ அறி 
யக்கிடக்கின்றது. அவற்றுள்‌ சில கீழே காண்க: 
(1) சிவாய “ நமவென்று நீறணிந்தேன்‌ '? என்‌ 
பது அப்பர்‌ தேவாரம்‌. ““நீறணிந்தான்‌ சேதிராயன்‌” 
என்பது ஒரு சிற்றரசன்‌ பெயர்‌. (2) “ நச்சுவார்க்‌ 
கினியர்‌ போலும்‌ நாகையீச்‌ சுவரனாரே ” என்பது 
அப்பர்‌ வாக்கு. ** நச்சினார்க்‌ இனியன்‌ தில்லையம்பல 
மூவேந்த வேளான்‌ ” என்பது ஓர்‌ அரசியல்‌ அலு 
வலன்‌ பெயர்‌. (3) “மழபாடி வயிரத்தாணே என்‌ 
றென்றே நான்‌ அரற்றி” என்பது அப்பர்வாசகம்‌, 
்‌்‌ ஆனைமங்கலமுடையான்‌ பஞ்சநதி வயிரத்தாண்‌ *? 
என்பது ஒருவன்‌ பெயர்‌. (4) அரசாள்வர்‌ * ஆணை 
நமதே” என்பது சம்பந்தர்‌-வாக்கு. *ஆணைநமகெ””ன்ற 
பெருமான்‌ என்பது ஒருவன்‌ பெயர்‌, (9) “£ பொன்னார்‌ 
மேனியனே ?? என்பது சுந்தரர்‌ சொற்றொடர்‌. 
“பொன்னார்‌ மேனி விளாகம்‌” என்பது ஓரிடத்தின்‌ 
பெயர்‌. (6) கோப்பெருஞ்சிங்கன்‌ காலத்தில்‌ (கி, பி, 
19-ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பாதியில்‌) திருவெண்‌ 
ணெய்‌ நல்லூர்க்‌ கோவிலில்‌, “பிச்சன்‌ என்று 
பாடச்‌ சொன்னான்‌ '' என்ற பெயர்‌ கொண்ட ஊது 


கொம்புகள்‌ இரண்டு இருந்தன. 


சைவசமயம்‌ 79 


சமய நூல்‌ விளக்கம்‌ 

பல கோவில்களில்‌ சைவசமய நூல்கள்‌ படித்‌ 
துப்‌ பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டன. பாரதம்‌, : 
இராமாயணம்‌, சிவதர்மம்‌, திருஞானம்‌, சோம 
சித்தாந்தம்‌ என்பன பல கோவில்களில்‌ பேசப்பட்டு 
வந்தன. ஆளுடைய நம்பி ஸ்ரீபுராணம்‌ (பெரிய 
புராணம்‌) திருவொற்றியூரில்‌ படிக்கப்பட்டது. அத 
னைச்‌ சோழன்‌ இரண்டாம்‌ இராசாதிராசன்‌ இருந்து 
கேட்டு மகிழ்ந்தான்‌ என்று திருவொற்றியூர்க்‌ கல்‌ 
வெட்டுக்‌ குறிக்கின்றது. திருநீடூரில்‌ “புராண 
நூல்‌ விரிக்கும்‌ புரிசை மாளிகை' ஒன்று முதற்‌ 
குலோத்துங்கன்‌ காலத்தில்‌ இருந்ததாகத்‌ தெரி 
கின்றது. 
ஆடலும்‌ பாடலும்‌ 

கோவில்களில்‌ சமயத்‌ தொடர்பான ஆடல்களை 
யும்‌ பாடல்களையும்‌ நிகழ்த்த ஆடல்‌ பாடல்களில்‌ 
வல்ல மகளிர்‌ அமர்த்தப்பட்டிருந்தனர்‌ என்பதை 
எண்ணிறந்த கல்வெட்டுக்கள்‌ தெரிவிக்கின்‌ றன. 
இராசராசசோழன்‌ தஞ்சையில்‌ கட்டிய பெரிய 
கோவிலில்‌ மட்டும்‌ 400 கலைவாணிகளை அமர்த்தி 
யிருந்தான்‌. அவர்கள்‌ தமிழகத்துப்‌ பல்வேறு 
கோவில்களிலிருந்து வருவிக்கப்பட்டவர்கள்‌. ஒவ்‌ 
வொருத்திக்கும்‌ ஒருவேலி நிலமும்‌ ஒரு வீடும்‌ வழங்‌ 
கப்பட்டன. இவ்வாறு பல கோவில்களில்‌ 'ஆடல்‌ 
மகளிரும்‌ பாடல்‌ மகளிரும்‌ இருந்து சமயப்‌ பணி 
யாற்றினர்‌. இவருள்‌ * பதியிலார்‌ ” ஒருவகையினர்‌ : 
ரிஷபத்‌ தளியிலார்‌' (சிவன்‌ கோவிற்‌ பெண்டுகள்‌) 
மற்றொரு வகையினர்‌ ; கிருவொற்றியூர்க்கோவிலில்‌ 
சொக்கம்‌, சந்திக்குணிப்பம்‌ என்னும்‌ நடன வகை 


களைப்‌ பதியிலார்‌ ஆடும்போது, ரிஷபத்தளியிலார்‌ 


80 கல்வெட்டுக்களும்‌ சைவசமயமும்‌ 


மிழற்றுப்‌ பாடலை வழங்கினர்‌.  ரிஷபத்தளியிலார்‌ 
அகமார்க்கம்‌, வரிக்கோலம்‌ என்னும்‌ நடன வகை: 
களை நடித்துக்‌ காட்டினர்‌. பதியிலார்‌ திருப்பதிகக்‌ 
கருத்துகட்கும்‌, திருவெம்பாவைக்‌ கருத்துகட்கும்‌ 
ஏற்றவாறு நடித்தனர்‌ என்பது திருவொற்றியூர்க்‌ 
கல்வெட்டால்‌ தெரிகின்றது. இத்தகைய திருப்‌ 
பதிகத்திற்கு ஏற்ற நடன வகைகள்‌ இன்று இல்லா 
திருத்தல்‌ வருந்தற்குரியது. 
தேவரடியார்‌ 

கோவில்களிலிருந்து தொண்டாற்றிய மாதர்‌ 
களுள்‌ தேவரடியார்‌ ஒரு வகையினர்‌. இவர்கள்‌ 
கோவிலில்‌ : திருவலகிடல்‌, திருமெழுக்கிடல்‌, திரு 
வமுதுக்குரிய அரிசியைத்‌ தூய்மை செய்தல்‌, திருப்‌ 
பதிகம்‌ பாடல்‌ முதலிய பணிகளைச்‌ செய்துவந்தனர்‌; 
திருநீற்றுக்‌ காப்புத்தட்டும்‌ மலர்த்தட்டும்‌ விழாக்‌ 
களில்‌ எந்தி வந்தனர்‌; விழாக்‌ காலங்களில்‌ அம்ம 
னுக்குக்‌ கவரிவீசினர்‌ ; அச்செயலால்‌, 'கவரிப்பிணா' 
என்றும்‌ அழைக்கப்பட்டனர்‌. இங்ஙனம்‌ தேவ 
ரடியார்‌ நிலையை அடைந்த பெண்கள்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட சாதியாரல்லர்‌; எல்லா இனத்து மகளிரும்‌ 
இச்‌ சைவப்பணியை மேற்கொண்டு சூல முத்திரை 
பொறிக்கப்‌ பெற்றுத்‌ * தேவரடியார்‌“ என்னும்‌ 
தகுதியைப்‌ பெற்றுவந்தனர்‌. அழகிய பாண்டிய 
பல்லவரையன்‌ என்ற படைத்தலைவனொருவன்‌ தன்‌ 
குடும்பப்‌ பெண்களைத்‌ தேவரடியார்‌ ஆக்கினான்‌ 
என்று திருவல்லம்‌ கோவிற்‌ கல்வெட்டுத்‌ தெரிவித்‌ 
குலை நோக்க, இவ்வுண்மை இனிது புலனாகின்றது. 
மடங்கள்‌ . 

பெளத்த மதத்திற்கும்‌, சமண மதத்திற்கும்‌ 
அச்சமயக்‌ கோவில்களை அடுத்து மடங்கள்‌ இருந்‌ 


சைவசமயம்‌ நீ] 


ததுபோலவே, ,சைவ சமய வளர்ச்சிக்குக்‌ கோவில்‌ 
களை அடுத்தும்‌, தனித்தும்‌ தமிழகத்தில்‌ பல மடங்‌ 
கள்‌ இருந்தன. அப்பர்‌, சம்பந்தர்‌ கால முதலே 
மடங்கள்‌ சிவப்பணியைச்‌ செய்துவந்தனவாயினும்‌ 
சோழர்‌ காலத்தில்‌ மிகப்‌ பல மடங்கள்‌ தோன்றிச்‌ 
சமயத்‌ தொண்டினை நன்கு ஆற்றலாயின. திருவா 
வடுதுறையில்‌ மட்டும்‌ திரு நீல விடங்கன்‌ மடம்‌, சிவ 
லோக நாயகன்‌ மடம்‌, சர்வதேவன்‌ மடம்‌, பஞ்சநதி 
வாணன்‌ மடம்‌, சங்கரதேவன்‌ அறச்சாலை; பிர 
மாண வாசகன்‌ மடம்‌, நாற்பத்தெண்ணாயிரவன்‌ 
மடம்‌, முந்நூற்றிருபத்து நால்வன்‌ மடம்‌, பெருந்‌ 
திருவாட்டி அறச்சாலை என்பன இருந்தன. இவ்‌ 
வாறு பல பெருங்‌ கோவில்களை அடுத்திருந்த மடங்‌ 
களுக்குப்‌ பக்கத்தில்‌ மருத்துவ மனைகளும்‌ அமைப்‌ 
புண்டிருந் தன. 

இவற்றுள்‌ காலாமுகச்‌ சைவர்களின்‌ மடங்கள்‌ 
சில; காபாலிகச்‌ சைவர்‌ மடங்கள்‌ சில: வீர சைவ 
மடங்கள்‌ மிகச்சில; வட நாட்டுக்‌ கோள கி மடத்தைச்‌ 
சேர்ந்த கிளை மடங்கள்‌ சில; வாரணாசிக்‌ கொல்லா 
மடத்துக்‌ கிளைகள்‌ சில தமிழகத்து இருந்தன ; வார 
ணாசி பிக்ஷா மடத்துக்‌ கிளைமடங்கள்‌ சிலவும்‌ இருந்‌ 
தன. இவை அனைத்திலும்‌ மேற்சொன்ன பல 
வகைச்‌ சமய நூல்கள்‌ பொது நக்களுக்கும்‌ படித்து 
விளக்கப்பட்டன. 


தமிழ்ச்‌ சைவ மடங்கள்‌ 

மாளிகை மடத்து முதலியார்‌ சந்தானத்தைச்‌ 
சேர்ந்த மடங்கள்‌ சில; சண்பைக்குடி முதலியார்‌ 
சந்தான மடங்கள்‌ சில; மருதப்‌ பெருமாள்‌ சந்தான 
மடங்கள்‌ சில; இச்‌ சைவ மடத்துத்‌ தலைவர்கள்‌ 
சைவ சித்தாந்த சாத்திரங்களிலும்‌, சைவத்‌ திரு 


82 கல்வெட்டுக்களும்‌ சைவசமயமும்‌ 


முறைகளிலும்‌ சிறந்து விளங்கினர்‌; மக்களை நல்‌ 
வழிப்படுத்தினர்‌. இச்‌ சைவ மடாதிபதிகளின்‌ 
செல்வாக்குத்‌ தமிழகத்தில்‌ மிகுந்து பரவியது. 
_தமிழகத்துச்‌ சைவம்‌ சாதிபேதமற்றது; ' அன்பே 
சிவம்‌” என்ற கொள்கையால்‌ அனைவரையும்‌ ஒரு 
தாய்‌ ஈன்ற மக்களாகக்‌ கருதும்‌ விரிந்த மனப்‌ 
பான்மையுடையது. ஆதலால்‌, பெரும்பாலரான்‌ 
தமிழ்‌ மக்கள்‌ இச்‌ சைவ மடத்துத்‌ தலைவர்களின்‌ 
அருளுரைகளில்‌ பெரிதும்‌ ஈடுபட்டனர்‌. இச்சைவ 
மடங்களைப்பற்றி ஆராய்ச்சியாளர்‌ பின்வருமாறு 


கூறுதல்‌ காண்க, * 


ல்க இங்ஙனம்‌ சோழப்‌ பேரரசர்‌ ஆதரவில்‌ சைவ 
சமயம்‌ படிப்படியாக வளர்ச்சியுற்றுக்‌ கி. பி, 18 ஆம்‌ நூற்‌ 
ரண்டின்‌ தொடக்கத்தில்‌ பல மடங்களைத்‌ தமிழ்நாடெங்‌ 
கும்‌ பெற்றிருந்தது. அந்த மடங்களின்‌ தலைவர்களாக 
இருந்த சைவத்‌ துறவிகள்‌, பெரும்பாலான தமிழ்‌ மக்களி 
டம்‌ செல்வாக்குப்‌ பெற்றிருந்தனர்‌. புகழ்‌ பெற்ற 
அத்வைத ஆசிரியரான சங்கராச்சாரியார்‌ இதே தமிழகத்‌ 
திலிருந்து பக்தி நெறியைப்‌ பரப்பியவர்‌. ஆனால்‌, அவர்‌ 
சாத்திரங்களில்‌ கூறப்பட்டுள்ளபடி மக்கள்‌ தத்தமக்குரிய 
தொழில்களைச்‌ செய்யவேண்டுமென்று வற்புறுத்தினார்‌. 
இவ்வறிவுரைக்கு மாறாகச்‌ சைவ சமயம்‌ காணப்பட்டது ; 
சாதி வேறுபாட்டைக்‌ கருதாது, எல்லா மக்களையும்‌ பக்தி 
ஒன்றையே அடிப்படையாகக்கொண்டு, தன்பால்‌ அணைத்‌ 
துக்கொண்டது. இதனால்‌ வைதிகப்‌ பிராமணர்‌ சைவத்‌ 
திற்‌ கலக்கமுடியவில்லை; ஆயின்‌, பிராமணரல்லாத 
வகுப்பாரனைவரும்‌ சைவத்தைத்‌ தழுவினர்‌. இதன்‌ 
பயனாக, முன்‌ சொன்ன்வாறு சைவ மடங்கள்‌ 
நாடெங்கும்‌ விளங்கின. அவை, பிராமணரான திரு 
ஞானசம்பந்தர்‌ பெயரைத்‌ தாங்கியும்‌ அப்‌ பிராமணரான 
திரு நாவுக்கரசர்‌ பெயரைத்‌ தாங்கியும்‌ மிகப்பலவாக 
விளங்கின.” 

#......Saivism thus appears to have bradually #rown 
stronBcr and stronder under the patronabe of the 
cola kins so that in the befinnin of the 13th cen- 


சைவசமயம்‌ 83 


சோழர்க்குப்‌ பிற்பட்ட நாயக்கர்‌ காலத்தில்‌ 
புதுச்சேரியை அடுத்த வில்லியனூரில்‌ மெய்கண்ட 
சந்ததிமடம்‌ ஒன்றிருந்தது. இம்மெய்கண்ட சந்‌ ' 
ததியில்‌ வந்த நமசிவாய தேசிகரால்‌ ஏற்படுத்தப்‌ 
பட்டதே திருவாவடுதுரை ஆதீனம்‌. அதே சந்ததி 
யைச்‌ சேர்ந்த ஞானசம்பந்த தேசிகரால்‌ உண்டா 
னது தருமபுர ஆதனம்‌. 

சைவ மடங்கள்‌ ஏறத்தாழக்‌ கி. பி. 10ஆம்‌ 
நூற்றாண்டிலிருந்து கோவில்‌ ஆட்சியையும்‌, சமய 
வளர்ச்சியையும்‌ கவனித்து வந்தன. இவை சமய 
யாத்திரிகர்களுக்குப்‌ புகலிடமாய்‌ விளங்கின; சமயக்‌ 


———————, 


tury we notice a number of mathas perisded over by 
Saiva sanyasins, spreading their influence over a 
pretty large portion of the Tamil country. All this 
must have been in spite of the teachin?s of the தகர்‌ 
Advita philosopher Sankasracharya whose doctrines 
‘are well known. The philosophical expositions of 
the Advaita teacher do not exclude the methods of 
pious devotion to be practised in the first staes of 
spiritual development, but insist on strict adherence 
and the paths of Karma as laid down in the sastras. 
The Saiva creed, on the other hand, does not appear 
to have paid much attention to sastric Karma but, 
taking unsullied devotion to Siva as its basis, it 
received into its fold all classes of people without 
any distinction of caste. This Catholicity of the 
Saiva faith rendered it not very populor with the 
orthodox Brahmanas but the non-brahaman classes 
eaberly took to it and at the befinnin of the 13th 
century, as stated aleady, 1t was apparently very ‘in- 
fluential with its centres in many places...... The 
mathas of the Saiva sanyasius called Sivayoins (177 
of 1908) or Maheswaras (164 of 1908) were mostly 
named after the famous Brahman Saiva saint 
Tiu3nanasambandan and the non-Brahman saint 


Tirunavukarasar-A R. E. 1909, 103, 


84 கல்வெட்டுக்களும்‌ சைவசமயமும்‌ 


கல்வியையும்‌ சமயவொழுக்கத்தையும்‌ பொதுமக்க 
ளிடையே வளர்த்தன. பிணியாளர்களும்‌ இம்‌ 
்‌ மடங்களில்‌ மருந்து முதலியன பெற்றனர்‌. 
குகைகள்‌ 

இப்பெயர்‌ கொண்ட ஒருவகை மடங்கள்‌ பிற்‌ 
காலச்‌ சோழர்‌ காலத்தில்‌ வளர்ச்சி பெற்றன. 
சீகாழி, சிதம்பரம்‌, திருப்புகலூர்‌ முதலிய பலவூர்க்‌ 
கோவில்களில்‌ இவையிருந்தன. இவை பாது 
காப்பு மிக்கவை; திருமுறைகளில்‌ வல்ல சைவத்‌ 
துறவிகளைத்‌ தலைவர்களாகப்‌ பெற்றவை. இத்‌ 
தலைவர்தம்‌ சீடர்கள்‌ பல கோவில்களிலிருந்து திரு 
முறைகளை ஓதினார்கள்‌, சில குகைகளில்‌ தவசி 
கள்‌, ஆண்டார்கள்‌, யாத்திரீகர்‌ முதலியோர்‌ உண்‌ 
்‌ பிக்கப்பட்டனர்‌. இத்தகைய குகைகளாலும்‌ முன்‌ 
சொல்லப்பட்ட மடங்களாலும்‌ சைவசமயம்‌ நன்கு 
பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்தது என்பது 
'கல்வெட்டுக்களால்‌ அறியப்படும்‌ உண்மையாகும்‌. ' 
மக்கள்‌ தொண்டே சமயத்தொண்டு . 

பெருங்கோவில்களில்‌ பொதுமக்கள்‌ நலனுக்‌ 
காக நூல்‌ நிலையம்‌ இருந்து வந்தது. அதனைச்‌ 
“சரசுவதி பண்டாரம்‌” என வழங்கினர்‌. சில பெரிய 
கோவில்களை அடுத்து மருத்துவமனைகள்‌ இருந்‌ 
தன. அவற்றுள்‌ மருத்துவரும்‌ (Physician), சல்லி 
யக்கிரியை பண்ணுவாரும்‌ (02601), தாதிமாரும்‌ 
(Nurses), மருந்துப்‌ பொருள்களைக்‌ கொண்டு வருப 
வரும்‌, மருந்துகளைச்‌ செய்வோரும்‌ இருந்தனர்‌. 
தோயாளிகளுக்குப்‌ படுக்கைகள்‌ இருந்தன. ஊரில்‌ 
பெரும்‌ பஞ்சம்‌ ஏற்பட்டுக்‌ குடிமக்கள்‌ தவிக்கும்‌ 
போது, அவ்வூர்க்‌ கோவிலில்‌ உள்ள. வெள்ளி, 
பொன்‌ நகைகளையும்‌ பாத்திரங்களையும்‌. உருக்கி 


சைவசமயம்‌ 8b 


ஊரார்க்குக்‌ கடனாக உதவுவதும்‌, பஞ்சம்‌ நீங்கிய 
பிறகு உதவிய கடனை மீட்டுப்‌ பெறுவதும்‌ வழக்க 
மாக இருந்தது என்பது ஆலங்குடிக்‌ கல்வெட்டால்‌ 
தெரிகின்றது. ன ர 

இங்ஙனம்‌ கோவில்கள்‌ பொருளாதாரத்‌ துறை 
யிலும்‌, உடல்நலத்‌ துறையிலும்‌, அறிவுத்‌ துறையி 
லும்‌, சமயத்‌ துறையிலும்‌ பொது மக்களுக்கு த்‌ 
தொண்டு செய்துவந்தமையாற்றான்‌, தமிழகத்தில்‌ 
சைவ சமயம்‌ மக்களுக்குப்‌ பயன்படத்தக்க சமயமாக. 
விளங்கிய து, இப்பண்டை நிலை மீண்டும்‌ புதுப்பிக்‌] 
கப்படுமாயின்‌, சைவ சமயம்‌ மக்கள்‌ சமயமாகி 
மலர்ச்சிபெறும்‌. திருக்கோவில்‌ வழிபாடும்‌ தாய்‌ மொழி ' 
யில்‌ நடைபெறுதல்‌ வேண்டும்‌. திருவொற்றியூர்க 
கல்வெட்டில்‌ கண்டபடி, திருப்பதிகங்கள்‌, திருவாச 
கம்‌ இவற்றின்‌ கருத்துக்களைப்‌ புலப்படுத்தும்‌ நடன 
வகைகளும்‌ வளர்ச்சி பெறுதல்‌ வேண்டும்‌. தமிழ்‌ 
நடன ஆசிரியர்களும்‌, தமிழ்‌ நடனப்‌ பெண்மணி 
களும்‌ இத்துறையில்‌ விரைந்து கவனஞ்‌ செலுத்த 
வேண்டும்‌. 

ந நிலை ஒவ்வொரு கோவிலிலும்‌ ஏற்படுமா 
கடட... உ - சிறப்பினை 
மக்கள்‌ உணர்ந்து பயன்பெறல்‌ கூடும்‌. இம்‌ முறை 
யைப்‌ பின்பற்றாமல்‌, தமிழ்‌ மக்களுக்கே புரியாத 
மொழியில்‌ தமிழகத்துக்‌. கோவில்களில்‌ வழிபாடு 
நடைபெறுவதால்‌, மன வொருமைப்பாட்டுக்குரிய 
திருக்கோவில்கள்‌ அப்பணியைச்‌ செய்யத்‌ தவறி 
யவை ஆகின்றன. ஆதலால்‌ நாட்டிலுள்ள சைவ 
தன்மக்களும்‌, மக்கள்‌ நலனுக்காக விளங்கும்‌ அர 
சாங்கமும்‌ இத்துறையில்‌ கவனஞ்‌ செலுத்தி, தமி 
ழகத்துத்‌ திருக்கோவில்களில்‌ தமிழ்‌ வழிபாட்டி 
நடைமுறையில்‌ கொணர்தல்‌ வேண்டும்‌. இங்ஙனம்‌ 
தமிழில்‌ வழிபாடு நடைபெறும்‌ நன்னாளே நம்‌ 
சைவம்‌ தழைத்தோங்கும்‌ பொன்னாளாகும்‌. 


7. சைவத்‌ திருமுறைகள்‌ஃ] 
திருமந்திரம்‌ 


பன்னிரு திருமுறைகள்‌ 

திருஞான சம்பந்தர்‌ பாடிய திருமுறைகள்‌ 
மூன்று; திருநாவுக்கரசர்‌ பாடிய திருமுறைகள்‌ 
மூன்று; சுந்தரர்‌ பாடிய திருமுறை ஒன்று ; மணி 
வாசகர்‌ பாடிய திருவாசகமும்‌ திருக்கோவையாரும்‌ 
எட்டாம்‌ திருமுறை; திருமாளிகைத்‌ தேவர்‌, சேந்‌ 
தனார்‌, கருவூர்த்தேவர்‌. பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, 
கண்டராதித்தர்‌, வேணாட்டு அடிகள்‌, திருவாலி 
அமுதனார்‌, புருஷோத்தம நம்பி, சேதிராயர்‌ என்ற 
ஒன்பது அடியார்கள்‌ பாடிய பாடல்கள்‌ ஒன்பதாம்‌ 
திருமுறையில்‌ இடம்பெற்றுள்ளன, திருமந்திரம்‌ 
பத்தாம்‌ திருமுறை; சிவபிரான்‌, காரைக்காலம்மை 
யார்‌ முதலிய பன்னிருவர்‌ பாடிய பாக்களின்‌ 
தொகுதி பதினோராம்‌ திருமுலறயாகும்‌. கந்தரர்‌ 
பாடிய.திருத்தொண்டத்‌ தொகையைப்‌ பின்பற்றி 
யும்‌, நம்பியாண்டர்‌ நம்பி பாடிய திருத்தொண்டர்‌ 
திருவந்தாதியைப்‌ பின்பற்றியும்‌ சேக்கிழார்‌ பாடிய 
பெரிய புராணம்‌ பன்னிரண்டாம்‌ திருமுறையாகும்‌. 

சம்பந்தரும்‌ அப்பரும்‌ கி. பி. 7-ஆம்‌ நூற்றாண்‌ 
டினர்‌ ஆதலால்‌ முதல்‌ ஆறு திருமுறைகள்‌ கி. பி. 
7-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவை. சுந்தரரும்‌ 
மாணிக்கவாசகரும்‌ கி. பி.9-ஆம்‌ நூற்றாண்டினர்‌ 
ஆதலால்‌ ஏழாம்‌ திருமுறையும்‌ எட்டாம்‌ திருமுறை 
யும்‌ ஒன்பதாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவை.பத்தாம்‌ 
திருமுறையாகிய திருமந்திரம்‌ கி. பி. 4, 5, 6 ஆகிய 


சைவசமயம்‌ 81 


மூன்று நூற்றாண்டுகளில்‌ ஒரு நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்தது. பதினோராம்‌ திருமுறையிற்‌ கண்ட 
காரைக்காலம்மையாரும்‌ ஐயடிகளும்‌ சம்பந்தர்க்கு 
முற்பட்டவர்‌. கல்லாடர்‌, கபிலதேவர்‌, பரணதேவர்‌ 
நக்கீரதேவர்‌, சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ 
எபன்வர்‌ கி.பி. 9-ஆம்‌ நூற்றாண்டுக்குட்பட்டவர்‌, 
நம்பியாண்டார்‌ நம்பி முதலாம்‌ இராசராசன்‌ காலத்‌ 
தவர்‌. பட்டினத்தடிகள்‌ கி. பி. 10-ஆம்‌ நூற்றாண்‌ 
டினர்‌. ஒன்பதாம்‌ திருமுறை பாடிய கருவூர்த்தேவர்‌ 
முதலியோர்‌ சோழர்‌ (கி. பி, 900-1200) காலத்தவர்‌. 


திருமந்திரம்‌ 

திருமந்திரம்‌ சைவத்‌ திருமுறைகளில்‌ காலத்‌ 
தால்‌ முற்பட்டது. இதனைச்‌ செய்த திருமூலர்‌ 
கேதாரம்‌, நேபாளம்‌, காசி, விந்தம்‌, ஸ்ரீசைலம்‌ 
இவற்றைத்‌ தரிசித்துக்கொண்டு தென்னாடுவந்தவர்‌, 
வடமொழி ஆகமங்களின்‌ சத்துப்பொருளைத்‌ தமி 
ழில்‌ பாடவேண்டும்‌ என்ற கருத்தினால்‌: மூவாயிரம்‌ 
செய்யுட்களைக்‌ கொண்ட திருமந்திரம்‌ என்னும்‌ 
நூலைச்‌ செய்தனரென்று சேக்கிழார்‌ கூறுகின்றார்‌. 
திருமந்திரம்‌ ஒன்பது பகுதிகளாக உள்ளது. ஒவ்‌ 
வொரு பகுதியும்‌ ஒரு தந்திரம்‌ எனப்படும்‌, திருமந்‌ 
திரம்‌ திருமூலர்‌ காலத்திலிருந்த சைவசமய நிலையை 
உணரத்‌ துணைபுரிவதாகும்‌. 

(1) முதல்‌ தந்திரத்தில்‌ யாக்கை நிலையாமை, 
செல்வம்‌ நிலையாமை, இளமை நிலையாமை, கொல்‌ 
லாமை, புலால்‌ உண்ணாமை, காம அடக்கம்‌, அந்‌ 
தணர்‌ ஒழுக்கம்‌, அரசன்‌ கடமை, அறஞ்‌ செய்த 
லின்‌ சிறப்பு, அன்பை வளர்த்தல்‌, பிறர்க்கு உதவி 
செய்தல்‌, கற்றவரிடமிருந்தும்‌ நூல்களிலிருந்தும்‌ 
அறிவை வளர்த்தல்‌, மனத்தை விருப்பு. வெறுப்‌ 


88 சைவத்‌ திருமுறைகள்‌ - 1 


புக்களிற்‌ செல்லவிடாமை முதலிய அறிவுரைகள்‌ 
தரப்பட்டுள்ளன. 

(2) இரண்டாம்‌ தந்திரத்தில்‌ அகத்தியர்‌ தென்‌ 
னாடு போந்தது, சிவனுடைய எட்டு வீரச்‌ செயல்‌ 
கள்‌, லிங்கத்தின்‌ தோற்றம்‌, தக்கனது யாகம்‌, 
பிரளயம்‌ பற்றிய புராணக்‌ கதைகள்‌ முதலியன 
- குறிக்கப்பட்டுள்ளன. படைத்தல்‌, காத்தல்‌, அழித்‌ 
தல்‌, மறைத்தல்‌, அருளல்‌ என்னும்‌ சிவனுடைய 
ஐந்தொழில்களும்‌, சிவன்‌-சக்தி விளையாட்டால்‌ 
உண்டான உயிர்களைப்‌ பற்றிய விவரங்களும்‌ 
விளக்கப்பட்டுள்ளன. சிவ நிந்தை, அடியார்‌ 
நிந்தை கூடாதென்பதும்‌, கோவில்களை அழிப்பது 
தீதென்பதும்‌, பொறையுடைமை, பெரியாரைத்‌ 
துணைக்கோடல்‌ முதலியனவும்‌ பேசப்பட்டுள்ளன. 

(8) மூன்றாம்‌ தந்திரம்‌ முழுவதும்‌ யோகத்தைப்‌ 
பற்றியது. இயமம்‌, நியமம்‌, ஆசனம்‌, பிராணாயாமம்‌, 
பிரத்தியாஹாரம்‌, தாரணம்‌, தியானம்‌, சமாதி 
என்னும்‌ எண்வகை யோகமுறைகளும்‌ அவற்றால்‌ 
அடையும்‌ பயன்களும்‌ விளக்கப்பட்டுள்ளன. 
இவற்றுக்குப்பின்‌ உடலை வெல்லுதல்‌ முதலிய 
- யோகநிலைச்‌ செய்திகள்‌ கூறப்பட்டுள்ளன. 


(4) நான்காம்‌ தந்திரம்‌ மந்திர சாதனம்‌ பற்றி 
யது. இப்பகுதியில்‌ அஜபா மந்திரம்‌, பைரவி 
மந்திரம்‌ முதலியன கூறப்பட்டுள்ளன. கிருஅம்‌ 
'பல சக்கரம்‌, திரிபுர சக்கரம்‌, ஏரொளிச்‌ சக்கரம்‌, 
பைரவச்‌ சக்கரம்‌, சாம்பவி மண்டலச்‌ சக்கரம்‌, 
புவனாபதி சக்கரம்‌, நவாக்ஷரி சக்கரம்‌ என்பவை 
பற்றிய விவரங்கள்‌ தரப்பட்டுள்ளன. 

(5) ஐந்தாம்‌ தந்திரத்தில்‌ சுத்த சைவம்‌, அசுத்த 
சைவம்‌, மார்க்க சைவம்‌, கடுஞ்சுத்த சைவம்‌ என்‌ 


சைவசமயம்‌ 89 


பவை பற்றிய விபரங்கள்‌ தரப்பட்டுள்ளன. பின்பு. 
சரியை, கிரியை, யோகம்‌, ஞானம்‌ என்பன குறிக்‌ 
கப்பட்டுள்ளன; பின்னர்ச்‌ சன்மார்க்கமும்‌ அதன்‌ 
பிரிவுகளான சகமார்க்கம்‌ (கடவுளை நண்பனாகக்‌ 
கருதி நடத்தல்‌), சத்புத்ர மார்க்கம்‌ (கடவுளுக்கு 
மகனாக நடத்தல்‌), தாசமார்க்கம்‌ (கடவுளை ஆண்டா 
னாகக்‌ கருதி நடத்தல்‌) என்பனவும்‌ விளக்கப்பட்‌ 
டுள்ளன. அடுத்து, சாலோகம்‌ (இறை உலகில்‌ 
வசித்தல்‌), சாமீப்யம்‌ (கடவுளுக்கு அண்மையில்‌ 
வசித்தல்‌, சாரூப்யம்‌ (இறையோடு சமநிலை அடை 
தல்‌), சாயுச்யம்‌ (இறையோடு கலத்தல்‌) என்பன 
குறிக்கப்பட்டுள. கடவுள்‌ சக்தி-மந்தம்‌, மந்ததரம்‌, 
தீவிரம்‌, தீவிரதரம்‌ என்னும்‌ நான்கு முறைகளில்‌ 
இறங்குதல்‌ கூறப்பட்டுள்ளது. சைவத்திற்குப்‌ 
புறம்பான சமயங்கள்‌ கண்டிக்கப்பட்டுள்ளன, 
உட்சமயங்கள்‌ ஏற்கப்பட்டுள்ளன. 

(6) ஆரும்‌ தந்திரத்தில்‌ உயிர்‌ நாடியாக உள்‌ 
ளவை சிவகுரு தரிசனம்‌, அவனது திருவடிப்பேறு, 
ஞானத்தின்‌ பொருள்‌, தெரிபவன்‌-தெரியபட்ட 
பொருள்‌, துறவு, தவம்‌, அருளிலிருந்து தோன்றும்‌ 
அறிவு, பக்திக்குப்‌ பக்குவமுடையவர்‌ இலக்கணம்‌, 
பக்குவம்‌ அடையாதார்‌ இலக்கணம்‌, திருநீற்றின்‌ 
பொருள்‌ என்பவையாகும்‌. 

(7) ஏழாம்‌ தந்திரத்தில்‌ ஆறு ஆதாரங்கள்‌, 
அண்டலிங்கம்‌; பிண்டலிங்கம்‌, சதாசிவ லிங்கம்‌, 
ஆத்மலிங்கம்‌, ஞானலிங்கம்‌, சிவலிங்கம்‌ என்னும்‌ 
ஆறு லிங்கங்கள்‌, சமயச்‌ சிறப்புப்‌ போதனை, ஆத்‌ 
மாவில்‌ உள்ள சிவனுக்கேற்ற வழிபாடு, குருவாகிய 
சிவனுக்கேற்ற வழிபாடு, மகேசுவர பூசை. (அடி 
யார்க்கு உணவளித்தல்‌), அடியார்‌ பெருமை, 


90 சைவத்‌ திருமுறைகள்‌ -1 


உணவு விடுதி, பலவகை முத்திரைகள்‌, பலவகை 
யோகிகள்‌ இறப்புக்குப்‌ பின்‌ அடையத்தகும்‌ உல 
கங்கள்‌, அவர்கள்‌ தங்கள்‌ உடலங்களை விடும்‌ 
முறை, இடகலை-பிங்கலை நாடிகள்‌, பிராணன்‌ -புரு 
ஷன்‌-அணு, சீவன்‌, பசு, போதம்‌ என்னும்‌ ஆறு, 
ஐம்புலன்களை அடக்கும்‌ முறை, குருவின்‌ போதனை, 
கூடா ஒழுக்கம்‌ முதலியன பேசப்பட்டுள்ளன. 


(8) எட்டாம்‌ தந்திரத்தில்‌ உடலின்‌ அமைப்பு, 
சிவத்தில்‌ கலக்க உடம்பை விடும்‌ முறை, பதினொரு 
அவத்தைகள்‌, அறிவுத்‌ தோற்றம்‌, சித்தாந்தத்‌ 
தின்‌ விளக்கம்‌, பிற சமயங்களுக்கும்‌ அதற்கும்‌ 
உள்ள 'தொடர்பு, பதி-பசு-பாச விளக்கம்‌, பிரம 
னும்‌ மாலும்‌ காணாத சிவன்‌ என்பதற்குரிய தத்துவ 
விளக்கம்‌, காமம்‌-வெகுளி-மயக்கம்‌ என்னும்‌ மூன்று 
குற்றங்கள்‌, தத்‌-த்வம்‌-அசி என்னும்‌ மூள்று பதங்‌ 
கள்‌, மூன்று துரியங்கள்‌, மூன்று முக்திகள்‌, மூன்று 
சொரூபங்கள்‌, மூன்று கரணங்கள்‌, மூன்று சூன்யங்‌ 
கள்‌, காரிய-காரண உபாதிகள்‌, உபசாந்தம்‌, புறங்‌ 
கூறாமை, சிவநிந்தை ஒழிப்பு, அகத்தாமரை பற்‌ 
றிய வருணனை, “தத்துவமசி, அகம்‌ பிரம்மாசி' என்‌ 
பவை பற்றிய ஆராய்ச்சி, உண்மை பேசல்‌, 
ஆசையை ஒழித்தல்‌, பக்தி வளர்த்தல்‌, தூய்மை 
அடைவதிலும்‌, விடுதலை பெறுவதிலும்‌ நாட்டம்‌ 
கொள்ளுதல்‌ முதலியன கூறப்பட்டுள்ளன. 

.... (9) ஒன்பதாம்‌ தந்திரத்தில்‌ குரு, குருமடம்‌, 
குரு தரிசனம்‌ முதலியன பேசப்பட்டுள்ளன; சிவா 
னந்த நடனம்‌, சுந்தர நடனம்‌, பொன்னம்பல நட 
னம்‌, பொன்‌ தில்லை நடனம்‌, ஆச்சரிய நடனம்‌ என்‌ 
பன விளக்கப்பட்டுள்ளன; அறிவு மலர்தல்‌, 
உண்மை அறிவின்‌ இன்பம்‌, தன்‌ உருக்காட்சி, 


சைவசமயம்‌ 01 


ஊழ்‌, சிவனைக்‌ கண்டு அவனது உண்மை உருவை 
உணர்தல்‌, சமாதி நிலை அடைதல்‌ முதலியன குறிக்‌ 
கப்பட்டுள்ளன. இறைவனைப்‌ பற்றிய வழிபாட்டுப்‌ 
பாடல்களுடன்‌ இந்நூல்‌ முடிவுபெறுகின்‌ றது. 

திருமூலர்‌ நியாயம்‌, வைசேஷிகம்‌, சாங்கியம்‌, 
யோகம்‌, மீமாம்சை, வேதாந்தம்‌ என வேதங்களி 
லிருந்து கிளைத்தஆறு உட்பிரிவுகளைக்‌ கூறுகின்றார்‌. 

. அறுவகைச்‌ சித்தாந்தம்‌ 

பாசுபதம்‌, மாவிரதம்‌, காபாலம்‌, வாமம்‌, 
பைரவம்‌, சைவம்‌ என்பன சைவத்தின்‌ உட்பிரிவு 
களாகும்‌. . 

(1) பாசுபதம்‌ : ஆன்மாக்களுக்கு ஆணவ மலம்‌ 
இல்லை; மாயை கன்மம்‌,என்ற இரண்டால்‌ பந்த 
முற்று இன்ப துன்பங்களை நுகரும்‌. இவற்றில்‌ 
வெறுப்புற்றுச்‌ சாத்திர முறையால்‌ தீட்சை பெற்ற 
வனிடம்‌ இறை அறிவு பற்றும்‌. அப்பொழுது 
இறைவன்‌ தன்‌ குணங்களை அவன்பால்‌ பற்றுவித்‌ 
துத்‌ தன்‌ அதிகாரத்திலிருந்து ஓய்வுபெறுவான்‌. 
இது பாசுபதர்‌ கொள்கை. பாசுபதன்‌ தன்‌ உடம்‌ 
பில்‌ சாம்பலையும்‌ களிமண்ணையும்‌ பூசுவன்‌; கறுப்பு 
உடைகளை அணிவன்‌; தலையை முடியிட்டுக்‌ கொள்‌ 
வன்‌; முடியிடாமலும்‌ விடுவன்‌. பாசுபதர்‌ இதிகாச 
காலமுதலே நாட்டில்‌ இருப்பவர்‌; பசுபதி வழிபாட்‌ 
டினர்‌; லிங்க வழிபாட்டினர்‌; சிவனுடன்‌ கணங்களை 
யும்‌ பேய்களையும்‌ இணைத்து வழிபடுவர்‌; சாதி வேறு 
பாடற்றவர்‌; செபம்‌, தவம்‌ இவற்றில்‌ ஈடுபட்டவர்‌; | 
முகம்‌, கைகள்‌, மார்பு, கொப்பூழ்‌ இவற்றில்‌ லிங்க 
முத்திரை பதிப்பவர்‌. சிவன்‌ யோக ஆசாரியனாக 
வந்து ௬௬, ததீசி, அகத்தியன்‌, உபமன்யு என்ற 
நால்வர்க்கும்‌ பாசுபத ஞானத்தை உபதேசித்தான்‌. 


92 சைவத்‌ திருமுறைகள்‌ -1 


அவர்கள்‌ பாசுபத ஞானத்தைப்‌ பலர்க்கும்‌ உபதே 
சித்தனர்‌ என்பது பாசுபதர்‌ நம்பிக்கை, சரியை, 
கிரியை, யோகம்‌, ஞானம்‌ என்பன இச்சைவத்தில்‌ 
வற்புறுத்தப்படுகின்றன. 

2. மாவிரதம்‌: பாசுபதக்கொள்கையில்‌ கூறப்‌ 
பட்ட ஆன்மாக்கள்‌ பந்தமுற்று இன்பதுன்பங்களை 
நுகரும்‌, சாத்திரத்தில்‌ கூறப்பட்டுள்ள முறையில்‌ 
தீட்சை பெற்று எலும்பு மாலை அணிதல்‌ முதலிய 
சரியைகளில்‌ வழுவாது ஒழுகுபவர்‌ முத்தராவர்‌, 
முத்தருக்குச்‌ சிவனோடு சமமாக எல்லாக்‌ குணங்க 
ளும்‌ உற்பத்தியாகும்‌. இது மாவிரதியர்‌ கொள்கை, 
இவர்கள்‌ நெற்றியில்‌ மூன்று கீற்றுக்களாக விபூதி 
அணிவர்‌; உடல்‌ முழுவதும்‌ நீறு பூசுவர்‌; தலைமயி 
ரின்‌ உச்சியில்‌ எலும்பு ணிகள்‌ கட்டியிருப்பர்‌; 
காதில்‌ எலும்பு மணிகளைக்‌ குண்டலங்களாக 
அணிவர்‌; கழுத்தில்‌ எலும்பு மணித்‌ தாழ்வடம்‌ 
அணிவர்‌; முன்கையில்‌ எலும்பு மணி கோத்த 
கயிறு கட்டுவர்‌; தோளில்‌ யோகப்‌ பட்டிகையும்‌, 
கறுப்பு மயிர்க்‌ கற்றையாலான பூணூலும்‌ அணிவர்‌; 
கோவணம்‌ தரிப்பர்‌; அதன்மேல்‌ அசைந்தாடும்‌ 
சிறிய உடையைத்‌ தரிப்பர்‌; மண்டை ஓட்டில்‌ 
உணவு கொள்வர்‌. சுடுகாட்டுச்‌ சாம்பலை உடல்‌ 
முழுவதும்‌ பூசுவர்‌. இவருள்‌ ஒரு பிரிவினர்‌ “காளா 
முகர்‌” என்றும்‌ கூறப்படுவர்‌. 

3. காபாலம்‌: ஆன்மாக்களின்‌ இயல்பு, பந்த 
இயல்பு மாவிரதியர்‌ கொண்டவாறே காபாலிகளும்‌ 
கொண்டுள்ளனர்‌. சாத்திர முறைப்படி தீட்சை 
பெற்றுப்‌ பச்சைக்கொடி ஒன்றைக்‌ கையில்‌ ஏந்தி 
நாள்தோறும்‌ மனிதர்‌ தலையோட்டில்‌ ஐயம்‌ ஏற்று 
உண்பவர்‌, முத்தராய்ச்‌ சிவன்‌ ஆவேசித்தலால்‌ 


சைவசமயம்‌ 08 


எல்லாக்‌ குணங்களும்‌ பெற்றுச்‌ சிவசமயமாவர்‌ 
என்பது காபாலிகர்‌ கொள்கை. காபாலிகம்‌, பாசு 
பதம்போலப்‌ பழைமையானது. காபாலிகர்‌ சிவனைக்‌ 
கொடிய பைரவ வடிவில்‌ வணங்குவர்‌; உடம்பில்‌ 
பிணச்சாம்பல்‌ பூசுவர்‌; தலையில்‌ சடை உடையவர்‌; 
தலை மாலை அணிபவர்‌; புலித்‌ தோலாலான கோவ 
ணத்தை உடுப்பர்‌; இடக்கையில்‌ கபாலம்‌ ஏந்தி 
யிருப்பர்‌. வலக்கையில்‌ மணி ஒன்று பிடித்திருப்பர்‌. 
இக்காபாலிகர்‌ நரபலியில்‌ ஈடுபட்டவர்‌. .சிறுத்‌ 
தொண்டர்‌ இப்பிரிவைச்‌ சேர்ந்தவர்‌ ஆதலால்‌ 
பைரவ வேடத்தில்‌ வந்த அடியவருக்குத்‌ தம்‌ 
மைந்தனை அறுத்துக்‌ கறி சமைத்துப்‌ படைத்தார்‌ 
என்பது இங்கு அறியத்தக்கது. 

4, வாமம்‌--உலகம்‌ சக்தி மயமானது. வாம 
நூலில்‌ விதித்த முறைப்படி ஒழுகிச்‌ சக்தியில்‌ 
லயித்தலே முக்தி என்பது சக்தி வழிபாட்டினர்‌ 
கொள்கை, இவ்வழிபாட்டினர்‌ “சாக்தர்‌' எனப்‌ 
படுவர்‌. மிகப்பழைய காலத்தில்‌ தோன்றிய தாய்‌ 
வழிபாட்டின்‌ வளர்ச்சியே *வாமம்‌” . அல்லது 
“சாக்தேயம்‌” என்பது. 

5. பைரவம்‌-பெரும்பாலும்‌ வாமமதத்தோடு 
ஒத்துச்‌ சிறுபான்மை ஆசாரங்களில்‌ வேறுபட்டுப்‌ 
பைரவனே பரம்பொருள்‌ என்று நம்பி, பைரவ 
மதத்தில்‌ சேருவதே முக்தி அளிக்கும்‌ என்பது இச்‌ 
சமயத்தினர்‌ கோட்பாடு. 

6. சைவம்‌---சிவனையே முழுமுதற்‌ கடவுளா 
கக்கொண்டு சரியை முதலிய நான்கினாலும்‌ அவனை 
அடையப்‌ பாடுபடும்‌ சமயமே சைவம்‌. பதி-பசு- 
பாசம்‌ என்னும்‌ மூன்றையும்‌ ஒப்புக்கொண்டு ஆகம 
வழிப்படி நடப்பவர்‌ £மாகேசுவரர்‌' எனப்படுவர்‌, 


94 சைவத்‌ திருமுறைகள்‌ - 1 


வீரசைவம்‌--வீரசைவர்‌ அல்லது வீரமாகேசு 
வரர்‌ அல்லது லிங்காயத்துகள்‌ என்பவர்‌ சிவனை 
மட்டுமே லிங்க வடிவில்‌ வழிபடுவர்‌, பக்தி நெறி 
யைப்‌ பின்பற்றி ஒழுக்கத்தோடு வாழ்க்கை நடத்தி 
லிங்கத்தை வழிபடுவோர்‌ துறக்கம்‌ அடைவர்‌ என்‌ 
பது வீரசைவர்‌ நம்பிக்கை. இவர்கள்‌ வடமொழி 
வேதங்களை ஒப்புக்கொள்ளாதவர்‌; சாதி வேறுபாடு 
இல்லா தவர்‌; குழந்தை மணம்‌ செய்யாதவர்‌; கைம்‌ 
பெண்‌ .மறுமணம்‌ செய்பவர்‌; புலாலையும்‌ குடியையும்‌ 
ஒழித்தவர்‌; இறந்தாரைப்‌ புதைப்பவர்‌; லிங்கத்‌ 
தைப்‌ போலக்‌ குல்லாய்‌ தைத்துத்‌ தலையில்‌ அணிப 
வரும்‌ இவரும்‌ சிலராவர்‌. வீர ஆகமம்‌, வாதுள 
ஆகமம்‌ என்னும்‌ இரண்டே இவர்தம்‌ மதிப்புக்குரி 
யவை. திருமூலர்‌ இவ்விரு ஆகமங்களையும்‌ 
பாராட்டியுள்ளார்‌. எனவே, திருமூலர்‌ காலத்தில்‌ 
வீரசைவம்‌ நாட்டில்‌ இருந்தது என்பது நன்கு 
தெரிகிறது அன்றோ? : 
சைவத்தின்‌ நான்கு பிரிவுகள்‌ 

திருமூலர்‌ காலத்துச்‌ சைவம்‌ (1) சுத்த சைவம்‌, 
(2) அசுத்த சைவம்‌, (9) மார்க்க சைவம்‌, (8) கடுஞ்‌ 
சுத்த சைவம்‌ என நால்வகைப்பட்டது. இப்பிரிவு 
பிற்காலச்‌ சைவ சித்தாந்த சாத்திரங்களில்‌ இல்லை 
என்பது கவனிக்கத்‌ தக்கது. 

.... 1. சுத்த சைவர்‌ பதி-பசு-பாசம்‌ என்பவற்‌ 
றின்‌ வேறுபாடுகளை உணர்ந்தவர்‌; “சித்‌” என்னும்‌ 
அறிவை, “அசித்‌ என்னும்‌ அவித்தையால்‌ கெடா 
மற்‌ பார்ப்பவர்‌; தூய மாயையுடன்‌ அசுத்த மாயை 
யைக்‌ கலக்க விடாதவர்‌. வேதத்திலிருந்து தோன்‌ 
றிய சித்தாந்தமே சுத்தசைவ' சித்தாந்தம்‌ என்பது 
திருமூலர்‌ கருத்து. 


சைவசமயம்‌ 95 


2. அசுத்த சைவர்‌ காதில்‌ குண்டலங்களை 
அணிவர்‌; உடம்பில்‌ நீறு பூசுவர்‌; ருத்திராட்ச 
மாலையை அணிவர்‌; சரியை, கிரியை வழி நிற்பர்‌: 
உபதேசம்‌ பெற்று மந்திரங்களைச்‌ செபித்துக்‌ 
கொண்டிருப்பர்‌. 

3. மார்க்க சைவர்‌ காதில்‌ குண்டலங்களை 
அணிவர்‌; உடம்பில்‌ நீறு பூசுவர்‌; புறவேடத்திற்கு 
மிகுந்த மதிப்புத்தாரார்‌; ஞானத்தையே, சிறப்பா 
கக்‌ கருதுவர்‌; வேதாந்தத்துடன்‌ கூடிய சித்தாந்தப்‌ 
பாதையிற்‌ சென்று ஜீவன்‌ முக்தராவர்‌. 

4, கடுஞ்சுத்த சைவர்‌ என்பவர்‌ சைவர்க்‌ 
குரிய வெளி வேடங்களில்‌ கவனம்‌ செலுத்தார்‌; 
நேரே சிவனிடம்‌ சென்று தங்கள்‌ பாசத்தையும்‌ 
பசுத்வத்தையும்‌ ஒழித்துச்‌ சிவஞானத்தை அடை 
வர்‌. அவர்கள்‌ சுத்த சைவர்க்குரிய சமயப்படிகளிற் 
செல்லார்‌; அவர்கள்‌ “நான்‌, “அவன்‌” என்ற 
வேறுபாடு அற்றவர்கள்‌; சொல்லரிய தத்துவத்தை 
அடைந்து இந்திரியங்களை அடக்கியவர்கள்‌, அவர்‌ 
கள்‌ பரசாயுத்யத்தை அடைந்தவர்கள்‌. கண்ணப்‌ 
பர்‌, சாக்கியர்‌ போன்ற நாயன்மார்கள்‌ பலர்‌. இவ்‌ 
“வகுப்பைச்‌ சேர்ந்தவராவர்‌, அவர்கள்‌ சரியை, 
்‌ கிரியை, யோகம்‌, ஞானம்‌ என்னும்‌ படிகளைக்‌ 
கடந்தவர்கள்‌; புறவேடம்‌ அற்றவர்கள்‌. கடுஞ்‌ 
சுத்த சைவம்‌ சிவஞான போதம்‌ முதலிய பின்னூல்‌ 
களில்‌ கூறப்படாமை காணத்தக்கது. கடுஞ்சுத்த 
சைவருடைய இலக்கணங்களைத்‌ திருமூலர்‌ கூறி 
யிராவிடில்‌, நாயன்மார்‌ பலருடைய செயல்கள்‌ 
பித்தர்‌ செயல்களாகக்‌ காணப்பட்டிருக்கும்‌; விளக்க 
மும்‌ மதிப்பும்‌ பெற்றிரா ; நாம்‌ வேறு எந்த நூலைக்‌ 
கொண்டும்‌ உண்மை அறிந்திருக்க முடியாது, 


96 : சைவத்‌ திருமுறைகள்‌ -1 


இந்நால்வருள்‌ அசுத்த சைவர்‌ வேதாந்தத்‌ 
துடன்‌ கூடிய சித்தாந்தத்தை அறியாதவர்‌, 
வேதாந்தத்துடன்‌ கூடிய சித்தாந்தம்‌ சாதாரண 
சைவர்‌ உபாயம்‌ என்று திருமூலர்‌ கூறுகிறார்‌. கடுஞ்‌ 
சுத்த சைவர்‌ எல்லாம்‌ கடந்தவர்‌. எனவே, சுத்த 
சைவரும்‌ மார்க்க சைவருமே வேதாந்தத்துடன்‌ 
கூடிய சித்தாந்தத்தை அறிந்தவர்‌ என்பதும்‌, 
வேதாந்தத்துடன்‌ கூடிய சைவ சித்தாந்தமே “சுத்த 
சைவம்‌” என்பதும்‌ திருமூலர்‌ கருத்தாதல்‌ காண்க, 
சன்மார்க்கம்‌ முதலிய நான்கு 

சன்மார்க்கம்‌--சிவன்‌ திருவடிகளைக்‌ காணுதல்‌, 
தொழுதல்‌, நினைதல்‌, தொடுதல்‌, புகழ்தல்‌, தலை 
யிலே சூடுதல்‌, இவற்றைச்‌ செய்பவர்‌. முத்தி 
யடைவர்‌. 

சகமார்க்கம்‌--என்பது இறைவனையே நண்ப 
னாகக்‌ கொண்டு வழிபட்டு முக்தியடையும்‌ வழி, 
சுந்தரர்‌ பின்பற்றிய நெறி இதுவே. 

சத்புத்ரமார்க்கம்‌--என்பது சிவனைத்‌ தந்தை 
யாகவும்‌ அடியவன்‌ தன்னைப்‌ பிள்ளையாகவும்‌, 
கொண்டு வழிபடுவது, சிவனைப்‌ பூசித்தல்‌, தோத்‌ 
கிரப்‌ பாராயணம்‌ செய்தல்‌, போற்றுதல்‌, செபித்‌ 
தல்‌, உருவ வழிபாடு செய்தல்‌ முதலியன இத்‌ 
துறைக்கு உரியவை. சம்பந்தர்‌ பின்பற்றிய நெறி 
இதுவேயாகும்‌. 

தாசமார்க்கம்‌--என்பது சிவனைத்‌ தலைவனாக 
வும்‌ தன்னை அடிமையாகவும்‌ கொண்டு வழிபட்டு 
முக்தி யடைதல்‌. விளக்கேற்றல்‌, மலர்‌ கொய்தல்‌, 
“அலகிடல்‌, மெழுகுதல்‌, மணியடித்தல்‌, அபிடேக 
நீரைக்‌ கொணர்தல்‌ முதலிய கோவில்‌ தொழில்கள்‌ 
இத்‌ துறைக்கு உரியன. 


சைவசமயம்‌ 07 


சிவபக்தி 


ஆரும்‌ தந்திரத்தில்‌ சிவபக்தி நன்கு விளக்கப்‌ 
பட்டுள்ளது. பாசத்திலிருந்து விடுபட்டு முத்தி 
யடைய விரும்பும்‌ ஒருவன்‌ பல படிகளைக்‌ கடக்க 
வேண்டும்‌. முதலில்‌ குருபரன்‌ அவனுக்கு முக்தி 
வழியைக்‌ காட்டுவான்‌; அவ்வழியே சென்றால்‌ 
சுத்தகுரு தோன்றிக்‌ கடவுள்‌ அருளை நல்குவான்‌. 
அந்நிலையில்‌ பக்தன்‌ மேற்சொல்லப்பட்ட சித்திகள்‌ 
யோக சக்திகள்‌ முதலியவற்றை அடைகிறான்‌. 
அடுத்த நிலையில்‌ சத்‌-குரு தோன்றிப்‌ பக்தனுடைய 
ஆணவம்‌- -மாயை.கன்மம்‌ என்னும்‌ மும்மலங்களை 
அகற்றுவான்‌; முக்திக்குச்‌ செலுத்துவான்‌, பின்‌ 
னர்ச்‌ சிவ குரு காட்சியளித்துச்‌ சத்‌, அசத்‌, சத்‌- 
அசத்‌ என்பவற்றைக்‌ காட்டுவான்‌. இந்த அறிவில்‌ 
ஆன்மா நிலைத்தபொழுது சிவமாகிறது. 
சிவ அத்வைதம்‌ 

ஆன்மா “தான்‌” வேறு, “அவன்‌” ' வேறு என்‌ 
னும்‌ எண்ணத்தில்‌ இருக்கும்‌ வரையில்‌ “த்வைதம்‌” 
அல்லது “இருமை” இருக்கும்‌. தனிப்பட்ட ஆன்மா 
அவனில்‌ கலந்துவிடுமாயின்‌, இருமை ஒழிந்து 
“ஒருமை' ஏற்படும்‌. இது “சிவாத்வைதம்‌' எனப்‌ 
படும்‌. 
சன்மார்க்க மடங்கள்‌ ஏழு 

்‌ திருமூலர்‌ காலத்தில்‌ ஏழு மடங்கள்‌ சன்மார்க்க 
சைவத்தைப்‌ பின்பற்றி ஏற்பட்டன. ஒவ்வொன்றி 
லும்‌ ஒரு குரு இருந்தார்‌. மூலர்‌ (திருமூலர்‌), 
காலாங்கர்‌, அகோரர்‌; மாளிகைத்‌ தேவர்‌, நாதாந்‌ 
தர்‌, பரமானந்தர்‌, போகதேவர்‌ என்னும்‌ எழுவர்‌ 


_ மடத்துக்‌ குழுவினர்‌ ஆவர்‌, திருமூலர்‌ மடத்து வழி 


08 சைவத்‌ திருமுறைகள்‌ -1 


வந்த சீடர்கள்‌ *மூலன்‌ மரபினர்‌' எனப்பட்டனர்‌. 
அவர்கள்‌ பல நூற்றாண்டுகள்‌ தமிழ்‌ நாட்டில்‌ 
இருந்து வந்தனர்‌. அவருள்‌ ஒருவரே, கி, பி, 
17-ஆம்‌ நூற்றாண்டினரான தாயுமானவர்க்குக்‌ 
குருவாக இருந்தவர்‌.” இதனை, 
“மந்த்ரகுரு வேயோக தந்த்குரு வேமூலன்‌ 

மரபில்‌ வரு மெளன குருவே!” 
என்னும்‌ அவர்‌ பாடலைக்‌ கொண்டு அறியலாம்‌. 
திருச்சிராப்பள்ளி மலைமீது உள்ள மெளன குரு 
மடம்‌ இந்த மெளன குருவுடன்‌ தொடர்புடையது 
ஆகும்‌, ப 
சைவப்‌ பிரசாரம்‌ 

திருமூலர்‌ தமது நூலில்‌ சைவ சமயத்தின்‌ 
சிறப்பை விளக்கியதுடன்‌ நில்லாது. சமயப்‌ பிரசா 
ரம்‌ செய்திருப்பதும்‌ காணலாம்‌. “சிவனுக்கு நிக 
ராகும்‌ தெய்வம்‌ வேறில்லை, அவன்‌ பிறப்பு அற்ற 
வன்‌; பேரருளாளன்‌, யாவர்க்கும்‌ இன்பம்‌ அருள்‌ 
வான்‌; அவனைத்‌ தொழுங்கள்‌; ஞானம்‌ பெறலாம்‌; 
அவனை எந்த வகையிலும்‌ ஏத்தலாம்‌. அவன்‌ 
அருள்‌ புரிவான்‌. காரைக்கால்‌ அம்மையாரும்‌ 
பரண தேவரும்‌ கையாண்ட முறைப்படியே திரு 
மூலரும்‌ தம்‌ பெயரையும்‌, நூல்‌ படிப்பதால்‌ அடை 
யும்‌ பயனையும்‌ குறித்துள்ளார்‌. இக்குறிப்புப்‌ பல 
ரையும்‌ பயன்‌ கருதிப்‌ படிக்கத்‌ தூண்டவல்லது.. 
திருமந்திரச்‌ சிறப்பு 

ஆகமாந்தம்‌ அல்லது சைவ சித்தாந்த சாத்‌ 
திரங்கள்‌ என்பன சுமார்‌ கி. பி,க அல்லது 5-ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ சிறப்புற்றன என்னலாம்‌, குப்தர்‌ 
கள்‌ காலத்தில்‌ கோதாவரியாற்றங்கரையில்‌ மந்த்ர 


சைவசமயம்‌ 99 


காளேசுவர்‌ என்ற இடத்தில்‌ மந்த்ரகாளேசுவர்‌ 
கோவீலைச்சுற்றி நான்கு சைவ மடங்கள்‌ இருந்‌ 
தன. அங்கு ஆகமச்‌ சைவர்கள்‌ இருந்தார்கள்‌. 
இந்த &, 5, 6-ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ திருமூலர்‌ ஒரு 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவராதல்‌ வேண்டும்‌ என்பது 
முன்னரே கூறப்பட்டது. திருமூலருக்கு முன்‌ 
தமிழ்நாட்டில்‌ தமிழ்‌ மொழியில்‌ சைவ சித்தாந்த 
நூல்‌ இல்லை, அவர்‌ செய்த திருமந்திரமே சைவ 
சித்தாந்த முதல்‌ நூல்‌ என்பது தெளிவு. ஆதலின்‌ 
இந்நூல்‌ பின்‌ வந்த அப்பர்‌, சம்பந்தர்‌, சுந்தரர்‌ முத 
லிய சமயாசாரியர்கட்கும்‌ அவர்களால்‌ பரப்பப்‌ 
பட்ட சைவ சமயத்திற்கும்‌ ஆதார நூலாயிற்று. 
அவர்கள்‌ திருமந்திரத்தை நன்கு படித்தவர்கள்‌ என்‌ 
பதற்குரிய சான்றுகள்‌ பல காட்டலாம்‌.இடம்‌ போதா 
மையால்‌, சில சான்றுகள்‌ இங்குத்‌ தருவோம்‌. 


1. (1) “குருவே சவமெனக்‌ கூறினன்‌ நந்தி” 


திருமந்திரம்‌, 
(2) “ஒருவ ராயிரு மூவரு மாயவன்‌ 
குருவ தாய குழகன்‌'' --அப்பர்‌ தேவாரம்‌ 


2, (1) * சாத்திர மோதும்‌ சதுர்களை விட்டுநீர்‌ 
மாத்திரைப்‌ போது மறித்துள்ளே 
நோக்குமின்‌ 
பார்த்தஇப்‌ பார்வை பசுமரத்‌ தாணிபோல்‌ 
ஆர்த்த பிறவி அகலவிட்‌ டோடுமே'”. 
திருமந்திரம்‌ 
இதே அறிவுரையை அப்பர்‌ கூறுதல்‌ காண்க: 
(2) “சாத்தி ரம்பல பேசும்‌ சழக்கர்காள்‌ 
கோத்தி ரமுங்கு லமுங்கொண் 
டென்செய்வீர்‌ 


100 சைவத்‌ திருமுறைகள்‌ - ] 


பாத்தி ரஞ்சிவ மென்று பணிதிரேல்‌ 
மாத்தி ரைக்குள்‌ அருளுமாற்‌ பேறரே,” 
அப்பர்‌ தேவாரம்‌ 
(9) “வேயன தோனிக்கு படத அலம்‌ ப வயர்‌ 
என்பது திருமந்திரம்‌. 
“வேயுறுதோளிபங்கன்‌ விடமுண்டகண்டன்‌” 
என்பது சம்பந்தர்‌ தேவாரம்‌, 
(4) “அத்தன்‌ திருவடிக்‌ கப்பாலைக்‌ கப்பாலாம்‌'? 
“அப்பால்‌ கப்பாலைப்‌ பாடுதுங்காண்‌ 
அம்மானாய்‌” 
என்பது திருவாசகம்‌, 
(5) எப்பரி சாயினும்‌ ஏத்துமின்‌ “ஏத்தினால்‌ 
அப்பரி சீசன்‌ அருள்பெற லாமே” 
என்பது திருமந்திரம்‌, இக்கருத்து, 
“எப்பெருந்‌ தன்மையும்‌ எவ்வெவர்‌ திறமும்‌ 
அப்பரி சதனால்‌ ஆண்டுகொண்‌ டருளியும்‌” 


எனவரும்‌ திருவாசக அடிகளில்‌ காண்க, 


8. சைவத்‌ திருமுறைகள்‌... 11 


முதல்‌ மூன்று திருமுறைகள்‌ ப 
சைவ: சமயத்‌ திருமுறைகள்‌ பன்னிரண்டு. 
முதல்‌ மூன்று பாடியவர்‌ சம்பந்தர்‌. ஞானசம்பந்தர்‌ 
ஏறத்தாழ 300 பதிகங்களைப்‌ பாடியுள்ளார்‌. ஒவ்‌ 
வொரு பதிகமும்‌ பத்து அல்லது பதினோரு பாக்‌ 
களைக்‌ கொண்டது; பதிகங்கள்‌ அக்கால வழக்‌ 
கிலிருந்த இந்தளம்‌, குறிஞ்சி முதலிய பண்களில்‌ 
பாடப்பட்டன, ஒவ்வொரு பதிகத்திலும்‌, அப்பதி 
கம்‌ பாடப்பெற்ற ஊரின்‌ இயற்கை யமைப்பு, அவ்‌ 
வூர்க்‌ கோவிலில்‌ உள்ள சிவபெருமானின்‌ சிறப்பு, 
அவனை அடைவதால்‌ பெறத்தகும்‌ பயன்‌, இராவ 
ணன்‌ கயிலையைப்‌ பெயர்த்துப்‌ துன்பப்பட்டமை, 
சமணர்‌-பெளத்தர்‌ வசவு என்பன பெரும்பாலும்‌ 
இடம்‌ பெற்றிருத்தல்‌ காணலாம்‌, 
“ போதியர்கள்‌ பிண்டியர்கள்‌ போதுவழு 
வாதவகை யுண்டுபலபொய்‌ 
ஓதியவர்‌ கொண்டுசெய்வ தொன்றுமிலை 
நன்றதுணர்‌ வீருரைமினோ 
ஆதியெமை யாளுடைய அரிவையொடு 
பிரிவிலிஅ மர்ந்தபதிதான்‌ 
சாதிமணி தெண்டிரைகொ ணர்ந்துவயல்‌ 
புகஎறிகொள்‌ சண்பைநகரே.” 
சம்பந்தர்‌ பாடல்களில்‌ தலங்களின்‌ இயற்கை 
யழகு, பல வரலாற்றுச்‌ செய்திகள்‌, இசை, நடனம்‌, 
சமணர்‌ பெளத்தர்‌ பற்றிய செய்திகள்‌, தமக்கு 
முன்னிருந்தவரும்‌ தம்‌ காலத்தவருமான நாயன்‌ 


102 சைவத்‌ திருமுறைகள்‌ - 1[ 


மார்‌ பற்றிய குறிப்புக்கள்‌, பலவகைச்‌ சிவனடியா 
ரைப்பற்றிய குறிப்புக்கள்‌, தம்முடைய வாழ்க்கை 
நிகழ்ச்சிகள்‌, கோவில்களில்‌ நடைபெற்ற விழாக்‌ 
கள்‌, வழிபாட்டு முறைகள்‌, புராணக்‌ கதைக்‌ குறிப்‌ 
புக்கள்‌, சைவசமயக்‌ குறிப்புக்கள்‌ முதலியவற்றைக்‌ 
காணலாம்‌. தலத்தின்‌ இயற்கையழகை விளக்கும்‌ 
பாடல்களில்‌ செடிகள்‌, கொடிகள்‌, மரங்கள்‌, மலர்‌ 
கள்‌ யாவும்‌ குறிக்கக்ப்பட்டுள்ளமை, சம்பந்தரது 
கவனிக்கும்‌ ஆற்றலையும்‌ இயற்கை அழகை அநு 
பவிக்கும்‌ மனப்பண்பையும்‌ நன்கு விளக்கும்‌. 
சம்பந்தர்‌ காலத்தில்‌ சீகாழி கடலருகில்‌ இருந்தது, 
நாகை சிறந்த துறைமுகப்‌ பட்டினமாக இருந்தது, 
என்பன போன்ற வரலாற்றுக்‌ குறிப்புக்கள்‌ பல 
அவர்‌ திருப்பதிகங்களில்‌ காணப்படுகின்‌ றன, அவர்‌ 
காலத்தில்‌ மறையவர்கள்‌ மிகுதியாக வாழ்ந்த தலங்‌ 
கள்‌ எவை என்பதையும்‌ வேறுபல பொதுக்‌ கருத்‌ 
துக்களையும்‌ அவர்‌ பாக்கள்‌ தெரிவிக்கின்றன. 
அவர்‌ காலத்தில்‌ பல ஊர்களில்‌ இருந்த கோவில்‌ 
கள்‌ தனிப்பெயர்‌ தாங்கி இருந்தன என்பதையும்‌ 
நாம்‌ பல பாக்களால்‌ அறியலாம்‌, செங்காட்டங்‌ 
குடியில்‌ கணபதீச்சரம்‌ என்ற கோவிலும்‌, ஆவூரில்‌ 
பசுபதீச்சரம்‌ என்னும்‌ கோவிலும்‌, நரையூரில்‌ 
சித்தீச்சரம்‌ என்ற கோவிலும்‌, மயிலரப்பூரில்‌ 
கபாலீச்சரம்‌ என்ற கோவிலும்‌, இவ்வாறே பல 
ஊர்களில்‌ வேறுவேறு பெயர்கொண்ட கோவில்‌ 
களும்‌ இருந்தன. 


அப்பர்‌ திருமுறைகள்‌ 

அப்பர்‌ பாடல்களும்‌ ஏறத்தாழ மூவாயிரத்‌ 
துக்கு மேற்பட்டவை. சம்பந்தரைப்‌ போலவே 
அப்பரும்‌ தம்‌ காலத்தவரும்‌ தமக்கு முற்பட்டவரு 


சைவசமயம்‌ 108 


மான நாயன்மார்‌ செய்த திருப்பணிகளைத்‌ தம்‌ 
பாடல்களில்‌ குறித்துள்ளார்‌. இவர்‌ பாக்களிலும்‌ 
சம்பந்தர்‌ பாக்களிலிருந்து அறியப்படும்‌ இசை, 
நடனம்‌ முதலிய பலவகைக்‌ செய்திகளையும்‌ நிரம்ப 
அறியலாம்‌. மைலாப்பூர்‌ இவர்‌ காலத்தில்‌ சிறந்த 
துறைமுகப்பட்டினமாக இருந்தது. பல்லவ மகேந்‌ 
திர வர்மன்‌ இசை, நடனம்‌, நாடகம்‌ இம்‌ மூன்றை 
யும்‌ வளர்த்தவனாதலால்‌, அவன்‌ காலத்தில்‌ வாழ்ந்த 
அப்பருடைய பாடல்களில்‌ இசை, நடனம்‌ பற்றிய 
குறிப்புக்கள்‌ மிகுதியாகக்‌ காணப்படுகின்றன. 
சமணரைப்‌ பற்றிய குறிப்புக்களும்‌ இவர்‌ பாடல்‌ 
களில்‌ பலவாகப்‌ காணப்படுகின்றன. சம்பந்தரைப்‌ 
போலவே இவர்‌ ஊர்ப்பெயரும்‌ அவ்வூர்க்‌ கோவிற்‌ 
பெயரும்‌ புதியனவாகப்‌ பல இடங்களில்‌ குறிப்பிட்‌ 
டுள்ளார்‌. சீகாழிக்‌ கோவிலைப்‌ புள்ளினங்கள்‌ 
ஏந்தின கதை போன்ற மிகப்பல புராணக்‌ கதை 
கள்‌ (Mythologies) இவர்‌ பாடல்களில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. இரும்புதல்‌, பேரூர்‌, தஞ்சைத்‌ 
தளிக்குளம்‌, இடவை, காம்பீலி, எழுமூர்‌ முதலிய 
பல வைப்புத்தலங்கள்‌ இவரால்‌ குறிக்கப்பட்டுள்‌ 
ளன, பள்ளி என்று முடியும்‌ சிவத்தலங்களும்‌, 
வீரட்டம்‌, குடி, ஊர்‌, காடு, வாயில்‌, மலை, ஆறு, 
குளம்‌, களம்‌ என முடியும்‌ தலங்களும்‌ இவரால்‌ 
தொகைப்படுத்திக்‌ குறிக்கப்படுகின்‌ றன. இப்‌ 
பெரியார்‌ சூலை நோயால்‌ வருந்தியது முதலிய தம்‌ 
வாழ்க்கை நிகழ்ச்சிகள்‌ பலவற்றைத்‌ தம்‌ பதிகங்‌ 
களிற்‌ பாடியுள்ளார்‌; தாம்‌ கண்ட விழாக்களைப்‌ 
பற்றிய விவரங்களைப்‌ பல பதிகங்களில்‌ கூறியுள்‌ 
ளார்‌. அடியார்‌ மலரும்‌ நீரும்‌ கொண்டு கோவில்‌ 
செல்லுதல்‌, “வாழி-போற்றி' என்று இறைவனை 


104 சைவத்‌ திருமுறைகள்‌ - 11 


ஏத்துதல்‌, அகநெகிழ்ச்சியோடு கோவிலுக்குச்‌ 
செல்லுதல்‌, சிலர்‌ பாடிக்கொண்டே கோவிலுக்கு 
வருதல்‌, ஆடவரும்‌ பெண்டிரும்‌ கோவிலை வலம்‌ 
வருதல்‌, பாடுதல்‌, பணிதல்‌, மூன்று சந்தி வணக்கம்‌ 
முதலிய வழிபாட்டு முறைகள்‌ இவரால்‌ நன்கு ., 
விளக்கப்பட்டுள்ளன. 
 நிலைபெறுமா றெண்ணுதியேல்‌ நெஞ்சே நீவா 
நித்தலுமெம்‌ பிரானுடைய கோவில்‌ புக்குப்‌ 
புலர்வதன்முன்‌ அலகிட்டு மெழுக்கு மிட்டுப்‌ 
பூமாலை புனை ந்தேத்திப்‌ புகழ்ந்து பாடித்‌ 
தலையாரக்‌ கும்பிட்டுக்‌ கூத்து மாடிச்‌ 
சங்கரா சயபோற்றி போற்றி யென்றும்‌ 
அலைபுனல்சேர்‌ செஞ்சடையெம்‌ ஆதி யென்றும்‌ 
ஆரூரா என்றென்றே அலர நில்லே. ”' 
என்பன போன்ற அப்பர்‌ கூறும்‌ அறிவுரைப்‌ 
பாடல்கள்‌ பலவாகும்‌. அவை படித்து இன்புறற்‌ 
பாலன. 


ஏழாம்‌ திருமுறை 
இத்திருமுறை ஏறத்தாழ ஆயிரம்‌ பாடல்களைக்‌ 
கொண்டது. அப்பரது பிரசார வன்மையால்‌ 


தொண்டைநாடு சைவ நாடரக மாறியது; சம்பந்த 
ரது தொண்டினால்‌ பாண்டியநாடு சிவமணம்‌ கமமும்‌ ' 
நாடாக மாறியது. ஆதலால்‌ சமணமும்‌ பெளத்த 
மும்‌ வலி குன்றிவிட்டன. அதனால்‌ அப்பர்‌ சம்பந்‌ 
தர்க்கு ஏறத்தாழ நூறு ஆண்டுகள்‌ கழித்து வந்த 
சுந்தரர்க்குப்‌ புறச்சமய எதிர்ப்புத்‌ தோன்‌ றவில்லை, 
ஆதலின்‌, அவர்‌ பாக்களில்‌ புறச்சமயக்‌ கண்டனம்‌ 
மிகுதியாக இல்லை என்பது கவனிக்கத்தக்கது. 
அப்பர்‌ சம்பந்தர்‌ சென்ற நெறியைப்‌ பின்பற்றியே 
சென்றவராதலால்‌ சுந்தரர்‌ பாக்களிலும்‌ பல இடங்‌ 


சைவ சமயம்‌ 105 


களைப்பற்றிய வரலாற்றுக்‌ குறிப்புக்கள்‌ முதலியன 
காணப்படுகின்றன. ஆயின்‌, தம்‌ கால வரலாற்‌ 
றுக்‌ குறிப்புக்களை மிகுதியாகத்‌ தரும்‌ சிறப்பு இவர்‌ 
பால்‌ காணப்படுகிறது. 


“்‌ கூடா மன்னரைக்‌ கூட்டத்து வென்ற 
கொடிறன்‌ கோட்புலி” 
“ மண்ணுலகம்‌ காவல்‌ கொண்ட உரிமையால்‌ 
பல்லவர்க்குத்‌ திறறகொடா 
மன்னவரை மறுக்கஞ்‌ செய்யும்‌ புலியூர்ச்சிற்‌ 
: றம்பலத்தெம்‌ பெருமான்‌” 
“்‌ கடல்சூழ்ந்த உலகெல்லாம்‌ காக்கின்‌ ற பெருமான்‌ 
காடவர்கோன்‌, கழற்சிங்கன்‌ அடியார்க்கும்‌ 
அடியேன்‌ '' 


என்பன போன்றவை வரலாற்றுச்‌ சிறப்புடையன, 


| மருகல்‌ நாட்டு மருகல்‌, கொண்டல்‌ நாட்டுக்‌ 
கொண்டல்‌, மிழலை நாட்டு மிழலை, வெண்ணி நாட்டு 
மிழலை என்றாற்‌ போன்ற தொடர்கள்‌ இவர்‌ காலத்‌ 
கிருந்த நாட்டுப்‌ பிரிவினையை நன்குணர்த்துத 
லோடு, இவரது நாட்டு அறிவையும்‌ நன்கு விளக்கு 
வனவாகும்‌. இவர்‌ தம்‌ காலத்துச்‌ சேர, சோழ, பாண்‌ 
டிய, பல்லவ வேந்தர்‌ நால்வர்க்கும்‌ நண்பராக 
இருந்தார்‌; ஆகையால்‌ தமிழகம்‌ முழுமையும்‌ 
சுற்றிப்‌ பார்க்கும்‌ வாய்ப்பினைப்‌ பெற்றார்‌. பல 
தலங்கள்‌ இருந்த நிலையையும்‌, கோவில்கள்‌ சிறப்‌ 
புற்றிருந்த நிலையையும்‌ இவர்‌ பாடல்கள்‌ நன்கு 
தெரிவிக்கின்றன. இவரால்‌ குறிக்கப்பட்டுள்ள 
வைப்புத்‌ தலங்கள்‌ பல அப்பர்‌, சம்பந்தரால்‌ குறிக்‌ 
கப்படாதவை, எனவே, அவற்றுள்‌ பல-தாழையூர்‌, 
தக்களூர்‌, தண்டன்‌ தோட்டம்‌, தென்னூர்‌, தஞ்‌ 


106 சைவத்‌ திருமுறைகள்‌ - 11 


சாக்கை, தெள்ளாறு முதலியன அப்பர்‌ சம்பந்தர்க்‌ , 
குப்பின்னும்‌ இவர்க்கு முன்னும்‌ 'ஏற்பட்டனவாதல்‌ 
வேண்டும்‌. இவர்‌ மனைவியர்‌ இருவரைப்‌ பெற்றவர்‌, 
இவர்‌ வரலாறு முழுதும்‌ இவர்‌ பதிகங்களில்‌ 
அறியப்படுகின்‌ றது. இவர்‌ இறைவனைச்‌ சகமார்க்‌ 
கத்தில்‌ (நண்பர்‌ முறையில்‌) வழிபட்ட அடியா 
ராவர்‌. இவர்‌ சிவனை நோக்கி அஞ்சாது கூறும்‌ 
சொற்கள்‌ இவரது பக்தியின்‌ அழுத்தத்தை நன்கு 
விளக்குகின்றன. 
“ பரவைக்கும்‌ எனக்கும்‌ பற்றாய பெருமானே,” 
“ பரவைக்கும்‌ சங்கிலிக்கும்‌ எனக்கும்‌ பற்றாய 
பெருமானே,” 
என்று இவர்‌ பாடியுள்ள தொடர்கள்‌, இவரது 
உண்மைக்‌ காதல்‌ வாழ்வினையும்‌ சிவநெறிப்‌ பற்றை 
டயும்‌ செவ்விதின்‌ விளக்குவதாகும்‌. இவருடைய 
பாடல்கள்‌ பல, செந்தமிழ்‌ இன்பம்‌ தோய்ந்தவை. 
இயற்கை வருணனை நிறைந்த கீழ்வரும்‌ வரிகளைக்‌ 
காண்க : 
1 “ மண்டபமுங்‌ கோபுரமும்‌ மாளிகை சூளிகையும்‌ 
மறையொலியும்‌ விழவொலியும்‌ மறுகு நிறை 
வெய்திக்‌ 
கண்டவர்கண்‌ மணங்கவரும்‌ பன்றி 
பொய்கைக்‌ 
காரிகையர்‌ குடைந்தாடுங்‌ கலயநல்லூர்காணே.” 
2 “ தெற்றுகொடி முல்லையொடு மல்விகைசெண்‌ 
பகமுந்‌ 
அரை குல்‌ ப்பத்‌, அரிசிலின்‌ தென்‌ 
கரைமேல்‌ 
கற்றினஜின்‌ கரும்பின்முளை கறிகற்கக்‌ கறவை 
கமழ்கழு நீர்‌ -கவர்கழனிக்‌ கலயநல்லூர்‌ காணே,” 


சைவ சமயம்‌ 107 


இம்மூவர்‌ அறிவுரை 
இம்மூவரும்‌ சைவசமயப்‌ பொதுமக்களுக்குக்‌ 
கூறிய அறிவுரைகள்‌ யாவை? *“ சமண-பெளத்த 
நூல்கள்‌ பொய்ந்நூல்கள்‌. அவற்றை நம்பாமல்‌ 
சிவனை வழிபடுங்கள்‌ ; தீவினை அற்று நன்மை 
அடைவீர்கள்‌; திருப்பதிகங்களைப்‌ பாடிப்‌ பயன்‌ 
பெறுங்கள்‌ ; எவரும்‌ ஐந்தெழுத்தோதி மேன்மை 
பெறலாம்‌; ஐந்தெழுத்தே நல்ல துணை; ஐம்பொறி 
களையும்‌ அடக்குங்கள்‌ ; மனத்தை ஒருவழிப்படுத்தி 
இறைவனை நினையுங்கள்‌; சிவனைக்‌ காண்பீர்கள்‌; . 
புலனடக்கம்‌ கொண்டு மனத்தை ஒருவழிப்படுத்த 
வல்லவர்‌ சிவப்பேறு பெறுவர்‌.” என்பன இவர்தம்‌. 
அறிவுரைகளாகும்‌. சம்பந்தரது திருக்கோடிகா 
திருப்பதியமும்‌, நெஞ்சுக்கு .அறிவுறுத்தும்‌ முறை 
யில்‌ பாடப்பட்ட அப்பரது ஆரூர்த்திருத்தாண்டக 
மும்‌, மக்களுக்கு ஏற்ற சமய அறிவுரைகளாகக்‌ 
கொள்ளற்பாலன. பல பதிகங்களில்‌ கோவில்‌ 
வழிபாடு, கோவில்‌ தொண்டு செய்தல்‌, தல 
யாத்திரை, அடியார்‌ கூட்டுறவு, அடியார்க்கு உண. 
வளித்தல்‌ என்பனவும்‌ வற்புறுத்தப்பட்டுள்ளன. 
எட்டாம்‌ திருமுறை ' 

மணிவாசகர்‌ பாடிய திருவாசகமும்‌ திருக்கோ 
வையாரும்‌ எட்டாம்‌ திருமுறை எனப்படும்‌. இவர்‌ 
காலத்துப்‌ பாண்டிய மன்னன்‌ சிறந்த சிவபக்தன்‌. 
அவன்‌ இரண்டாம்‌ வரகுணன்‌ என்பது அறிஞர்‌ பலர்‌ 
கருத்து. மணிவாசகர்‌ காலத்தில்‌, சங்கரரது அத்‌ 
வைதக்கொள்கை நாட்டில்‌ மிகுதியாகப்‌ பிரசாரம்‌ 
செய்யப்பட்டதுபோலும்‌ ! இவர்‌ அதனை, “ மிண்டிய 
மாயாவாதம்‌ என்னும்‌ சண்டமாறுதம்‌ சுழித்தடித்து 
ஆர்க்கிறது” என்று குறித்துள்ளார்‌. பெண்கள்‌ 


108. சைவத்‌ திருமுறைகள்‌ -11 


பலவகை விளையாட்டுக்களின்‌ போது  இறைவனு 
டைய  சிறப்பியல்புகளைப்‌ பலபடியாக ' எடுத்துக்‌ 
கூறி ஆடுவதாக இவர்‌ பாடியுள்ளார்‌. அவ்விளை 
யாட்டுக்கள்‌ (1) அம்மானை, (2) பொற்சுண்ணம்‌ 
இடித்தல்‌, (3) தும்பியாடல்‌, (4) தெள்ளேணம்‌. 
கொட்டல்‌, (9) சாழல்‌, (6) திருப்பூவல்லி கொய்தல்‌, 
(7) உந்திபறத்தல்‌, (8) தோள்நோக்கம்‌ ஆடல்‌, 
(9) ஊசலாடல்‌ என்பன. இவ்வகை விளையாட்டுக்‌ 
களில்‌ இறைவன்‌ புகழைப்‌ பாடியாடுதல்‌ சம்பந்தர்‌ 
காலத்திலும்‌ இருந்தது என்பது சம்பந்தர்‌ பாக்க 
ளால்‌ தெரிகிறது. 


திருவாசகம்‌ 
முதல்‌ ஏழு திருமுறைகள்‌ பண்ணோடும்‌ தாளத்‌ 
: தோடும்‌ பாடத்தக்கவை. ஆயின்‌, திருவாசகப்‌ 
பாடல்களுள்‌ பெரும்பாலன அத்தகையவை அல்ல, 
முன்னவற்றுள்‌ சமயப்‌ பிரசாரம்‌ காணப்படும்‌; 
திருவாசகத்தில்‌ அது காணப்பெறாது; மாணிக்க 
வாசகர்‌ எங்ஙனம்‌ உழன்று உழன்று இறைவனது 
அருளைப்‌ பெற்றார்‌ என்பதே இந்நூலிற்‌ காணப்படு 
வது. . இது படிப்பார்‌ உள்ளத்தை உருக்கும்‌ 
தன்மை வாய்ந்தது. '* உன்‌ குறைகளை ஒப்புக்‌ 
கொண்டு கடவுளுக்கு முன்‌ அழு; அவனை அடைய 
லாம்‌, '' என்பதே திருவாசகத்தின்‌ உயிர்நாடிப்‌ 
பகுதிகளில்‌ ஒன்று. இங்ஙனம்‌ தம்‌ குறைகளை 
உள்ளவாறு உணர்ந்து வருந்திக்‌ கடவுள்‌ முன்‌ 
அழுதல்‌ என்பது எல்லோர்க்கும்‌ எளிதில்‌ இயல்‌ 
வது அன்று, கடவுளிடம்‌ என்றும்‌ இறவாத 
காதல்‌ பெற. விரும்பும்‌ பக்தன்‌, அன்பை அடிப்‌. 
டையாகக்‌ கொண்ட மெய்யடியாருடன்‌ தொடர்ந்து 
பழகவேண்டும்‌, ” ' என்பது சைவ சித்தாந்தக்‌ 


சைவ சமயம்‌ 109 


கொள்கைகளுள்‌ . ஒன்று. இதனைச்‌ சிவஞான 
போதம்‌ 12- -ஆம்‌ சூத்திரம்‌ நன்கு வற்புறுத்துகிறது. 
மாணிக்கவாசகர்‌ இத்தகைய ' அடியார்‌ குழாத்தில்‌ 
தம்மை வைக்குமாறு இறைவனை வேண்டுகிறார்‌. 
இவ்விரண்டும்‌ திருவாசகத்தின்‌ உயிர்நாடி என்று 
கூறலாம்‌. 
- திருக்கோவையார்‌ | 

ஆன்‌ மாவாகிய. தலைவன்‌ கடவுளாகிய தலைவி 
யைப்‌ பல சோதனைப்‌ படிகளைக்‌ கடந்து கூடுதலே 
திருக்கோவையார்‌ என்னும்‌ நூலிற்‌ குறிக்கப்படும்‌ 
பொருளாகும்‌. பாக்கள்‌ இணிபையும்‌ பொருளாழ 


மும்‌ உடையவை, 


ஒன்பதாம்‌ திருமுறை 

இதனில்‌ திருமாளிகைத்‌ தேவர்‌ முதலிய ஒன்‌ 
பது “அடியார்கள்‌ பாடிய பாக்கள்‌ இருக்கின்றன. 
ஒவ்வொரு பாவும்‌ “திரு இசைப்பா” எனப்படும்‌. 
திருமாளிகைத்‌ தேவர்‌ திருவிடைமருதூர்‌ மாளிகை 
மடத்தைச்‌ சேர்ந்தவர்‌, இவர்‌ தில்லையைப்‌ பற்றிய 
நான்கு இசைப்பாக்கள்‌ பாடியுள்ளார்‌. 


சேந்தனார்‌ திருவீழிமிழலை, திருவாவடுதுறை, 
திருவிடைக்கழி ஆகியவற்றின்மீது மூன்று திரு 
விசைப்‌ பாக்களும்‌, தில்லைமீது திருப்பல்லாண்டும்‌ 
பாடியுள்ளார்‌. 

கருவூர்த்தேவர்‌ முதலாம்‌ இராசராசன்‌ காலத்‌ 
தவர்‌. இவர்‌ சமாதி பெரியகோவில்‌ திருச்சுற்றில்‌ 
இருக்கிறது. இப்பெரியார்‌ தில்லை, திருக்கள ந்தை- 
ஆ தித்தேச்வரம்‌, கீழ்க்கோட்டூர்‌-மணியம்பலம்‌, திரு 
முகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம்‌, கங்கை 
கொண்ட சோழேச்சரம்‌, திருப்பூவணம்‌, திருச்சாட்‌ 


110 சைவத்‌ திருமுறைகள்‌ - II 


டியக்குடி, தஞ்சை - இராசராசேச்சரம்‌, திருவிடை 
மருதூர்‌ ஆகிய பத்துத்‌ தலங்கள்மீது பத்துத்‌ திரு 
விசைப்‌ பாக்கள்‌ பாடியுள்ளார்‌. 

பூந்துருத்தி நம்பீ காட நம்பி என்பவர்‌ திருப்பூந்‌ 
துருத்தியைச்‌ சேர்ந்தவர்‌. இவர்‌ திருவாரூர்‌, தில்லை 
என்னும்‌ இருபகுதிகள்மீது இரண்டு திருவிசைப்‌ 
பாக்கள்‌ பாடியுள்ளார்‌. இப்‌ பெரியார்‌ கணம்புல்‌ 
லர்‌, கண்ணப்பர்‌, திருநாவுக்கரசர்‌, சம்பந்தர்‌, சுந்‌ 
தரர்‌, சேரமான்‌ பெருமாள்‌ ஆகிய நாயன்மாரைத்‌ 
தம்‌ பாக்களில்‌ பாராட்டியுள்ளார்‌. ப 

கண்டராதித்தர்‌ முதற்‌ பராந்தக சோழன்‌ 
மகனார்‌. இவர்‌ தில்லையைப்பற்றி ஒரு திருவிசைப்பா 
பாடியுள்ளார்‌; அதனில்தம்தந்தைசிற்றம்பலத்தைப்‌ 
பொன்வேய்ந்தான்‌ என்பதைக்‌ குறித்துள்ளார்‌, 

வேணாட்டு அடிகள்‌ என்பவர்‌ தென்‌ திருவாங்கூர்‌ 
பகுதியைச்‌ சேர்ந்தவர்‌. இவரும்‌ தில்லையைப்‌ பற்‌ 
நியே ஒரு திருவிசைப்பா பாடியுள்ளார்‌. 

திருவாலி அமுதனார்‌ சீகாழியை அடுத்துள்ள 
திருவாலி என்னும்‌ ஊரைச்‌ சேர்ந்தவர்‌. இவரும்‌ 
தில்லையைப்‌ பற்றியே நான்கு திருவிசைப்‌ பாக்கள்‌ 
பாடியுள்ளார்‌. “தென்னன்‌ தமிழும்‌ இசையும்‌ 
கலந்த சிற்றம்பலம்‌” என்று தம்‌ பாவில்‌ குறித்ததி 
லிருந்து, இவருடைய தமிழ்ச்‌ சுவையும்‌ இசையறி 
வும்‌ புலனாகின்றன. 

புருஷோத்தம நம்பி என்பவர்‌ தில்லையைப்‌ பற்‌ 
றியே இரண்டு திருவிசைப்‌ பாக்கள்‌ பாடியுள்ளார்‌. 

சேதிராயர்‌ என்பவர்‌ திருக்கோவலூர்‌ அரசர்‌ 
என்று கருதுதல்‌ தகும்‌. இவர்‌ தில்லையைப்பற்றி 
ஒரு திருவிசைப்பா பாடியுள்ளார்‌. 


சைவ சமயம்‌ 111 


தில்லையின்‌ சிறப்பு 

இவ்வொன்பதாம்‌ திருமுறையில்‌ பல பாக்கள்‌ 
தில்லையைப்பற்றியே காண்பதற்குரிய காரணம்‌ 
யாது? ஐந்தொழில்‌ இயற்றுதற்கு ஏதுவாகிய 
திரு நடனம்‌ செய்யப்படும்‌ ஒளி நிலையமாகத்‌ தில்லை 
விளங்குவதால்‌, அதனை எல்லாத்‌ தலங்களினும்‌ 
உயர்ந்ததாகச்‌ சைவ நூல்கள்‌ கூறும்‌. அத்துடன்‌, 
முதற்பராந்தகன்‌ காலமுதல்‌ சோழவேந்தர்‌ தில்‌ 
லையைப்‌ பல்லாற்றானும்‌ சிறப்பித்து வந்ததும்‌, 
தில்லைப்‌ பெருமாளைத்‌ தம்‌ குலநாயகன்‌ என்று 
கூறிவந்ததும்‌, தில்லையைச்‌ சோழர்‌ காலத்தில்‌ 
உயர்த்திவிட்டன. இத்தகைய காரணங்களால்‌ 
தான்‌ தில்லை மேற்சொன்ன ஆசிரியர்களால்‌ 
பெரிதும்‌ போற்றப்பட்டது என்னலாம்‌. 


பத்தாம்‌ திருமுறை 


திருமூலர்‌ பாடிய திருமந்திரம்‌ பத்தாம்‌ திரு 
முறை இதுபற்றிய விவரங்கள்‌ சென்ற கட்டுரை 
யிற்‌ கூறப்பட்டுள்ளன. 


பதினோராம்‌ திருமுறை 
்‌ இதனுட்‌ கூறப்பட்ட பாக்களின்‌ - நூல்களின்‌ 
ஆசிரியர்‌ (1) சிவபிரான்‌, (2) காரைக்காலம்மையார்‌, 
(3) ஐயடிகள்‌ காடவர்கோன்‌, (4) சேரமான்‌ பெரு 
மாள்‌ நாயனார்‌, (9) நக்கீரதேவநாயனார்‌, (6) கல்லாட 
தேவ நாயனார்‌, (7) கபிலதேவ நாயனார்‌, (8) பரண 
தேவ நாயனார்‌, (9) இளம்பெருமாண்‌ அடிகள்‌, 
(10) அதிரா அடிகள்‌, (11) பட்டினத்துப்‌ பிள்ளை 
யார்‌, (12) நம்பியாண்டார்‌ நம்பி என்போராவர்‌, 
(1) சிவபிரான்‌ பாணபத்திரருக்குப்‌ பொன்‌ 
தரும்படி சேரமான்‌ பெருமாளுக்கு விடுத்த ஒரு 
பாடல்‌ இத்திருமுறையில்‌ பதக்‌ காணப்படுகிறது. 


112 சைவத்‌ திருமுறைகள்‌ - 171 


(2) காரைக்காலம்மையார்‌ திருவாலங்காட்டு 
மூத்த, திருப்பதிகம்‌, திரு இரட்டைமணிமாலை, 
அற்புதத்‌ திருவந்தாதி என்னும்‌ மூன்று நூல்களைப்‌ 
பாடியுள்ளார்‌. (8) ஐயடிகள்‌ காடவர்கோன்‌ என்ற 
பல்லவர்‌ ஒவ்வொரு சிவத்தலத்தையும்‌ பற்றிப்‌ 
பாடிய க்ஷேத்திர வெண்பா என்னும்‌ நூல்‌ அடுத்து 
இடம்‌ பெற்றுள்ளது. 

4. சேரமான்‌ பெருமாள்‌--பொன்‌ வண்ணத்தற்‌ 
தாதி, திரு ஆரூர்‌ மும்மணிக்கோவை, திருக்‌ 
்‌ கைலாய ஞானஉலா என்னும்‌ மூன்றையும்‌ பாடி 
யுள்ளார்‌. 5. நக்கோதேவநாயனார்‌--கண்ணப்ப தேவர்‌ ' 
திருமறம்‌ முதலிய பல நூல்களைப்‌ பாடியுள்ளார்‌; 
6. கல்லாடதேவநாயனார்‌--இவரும்‌ 'கண்ணப்பரைப்‌ . 
பற்றி முப்பத்தெட்டு வரிகள்‌ கொண்ட அகவற்பா 
பாடியுள்ளார்‌, 7. கபிலதேவ நாயனார்‌ -- இவர்‌ 
விநாயகர்மேல்‌ இரட்டை மணிமாலை பாடியுள்ளார்‌. 
8. பரணதேவ நாயனார்‌ சிவபெருமான்‌ திருவந்தாதி 
என்ற நூலைப்‌ பாடியுள்ளார்‌. 9, இளம்பெருமா 
னடிகள்‌ என்பவர்‌ ஒரு பதிகம்‌ பாடியுள்ளார்‌. 
10. அதிகரா ' அடிகள்‌ விநாயகர்மீது மும்மணிக்‌ 
கோவை பாடியவர்‌. 11, பட்டினத்தடிகள்‌ கோவில்‌ 
நர்ன்மணிமாலை, திருக்கழுமல மும்மணிக்கோவை, 
திருவிடை மருதூர்‌ மும்மணிக்‌ கோவை, திரு 
- வேகம்ப முடையார்‌ திருவந்தாதி, திருவொற்றியூர்‌ 
ஒருபா ஒருபஃது என்னும்‌ நூல்களைப்‌ பாடியுள்‌ 
ளார்‌. இவை படிக்கப்‌ படிக்க இன்பம்‌ தருவன. 


ப்‌ நான்மணி மாலையில்‌, 


தமர்பெயர்‌ எழுதிய வரிநெடும்‌ புத்தகத்‌ 
தென்னையும்‌ எழுத வேண்டுவன்‌.” 


எனவரும்‌ அடிகள்‌ உள்ளத்தை ஈர்க்கத்தக்கவை, 


சைவ சமயம்‌ 118 


12. நம்பியாண்டார்‌ நம்பி பத்துச்‌ சிறுநூல்‌ 
களைப்‌ பாடியுள்ளார்‌. அவற்றுள்‌ ஆறு நூல்கள்‌ 
சம்பந்தரைப்‌ பற்றியவை. அவை (1) சம்பந்தர்‌ 
திருவந்தாதி, (3) சம்பந்தர்‌ - திருச்சண்பை -- 
விருத்தம்‌, (3) சம்பந்தர்‌--திருமும்மணிக்கோவை, 
(4) சம்பந்தர்‌ *திருவுலாமாலை, (5) சம்பந்தர்‌ திருக்‌ 
கலம்பகம்‌, (6) சம்பந்தர்‌ திருத்தொகை என்பன. 
இந்த ஆறிலும்‌ சம்பந்தர்‌ வரலாற்றுக்‌ குறிப்புக்கள்‌ 
அனைத்தும்‌ அடங்கி விட்டன. (7) திருநாவுக்‌ 
கரசர்‌-— திரு ஏகாதச மாலையில்‌ அப்பரைப்‌ பற்றிய 
சிறந்த வரலாற்றுக்‌ குறிப்புக்கள்‌ காண்கின்றன. 
(8) கோயில்‌ திருப்பண்ணியர்‌ விருத்தத்தில்‌ 
கண்ணப்பர்‌, சேரமான்‌, சுந்தரர்‌, சாக்கியர்‌, அதி. 
பத்தர்‌, கலிக்காமர்‌, மாணிக்கவாசகர்‌, வரகுணபாண்‌ 
டியன்‌ ஆகியோர்‌ குறிக்கப்பட்டுளர்‌. (9) விநாயகர்‌ 
திரு இரட்டை மணிமாலை 20 செய்யுட்களைக்‌ 
கொண்டது. (10) திருத்தொண்டர்‌--திரு அந்தாதி 
என்பது சுந்தரர்‌ பாடிய திருத்தொண்டத்‌ தொகை 
யைப்‌ பின்பற்றி விரித்துரைக்கப்பட்ட நூலாகும்‌. 
இதில்‌: 68 நாயன்மார்‌ வரலாற்றுக்‌ குறிப்புக்களும்‌ 
ஒன்பது தொகை அடியார்‌ பற்றிய குறிப்புக்களும்‌ 
காண்கின்றன. இந்த அந்தாதி .சேக்கிழாரது . 
பெரிய புராணத்திற்குச்‌ சிறந்த அடிப்படையாகும்‌: 
பன்னிரண்டாம்‌ திருமுறை 

இது சுந்தரர்‌ வரலாற்றையும்‌ அவரால்‌ திருத்‌ 
தொண்டத்‌ தொகையில்‌ குறிக்கப்பெற்ற அடியார்‌ 
வரலாறுகளையும்‌ கூறும்‌ பெருங்காவியமாகும்‌. 
இஃது ஏறத்தாழ 4250 செய்யுட்களை உடையது, 
தமிழ்நாட்டில்‌ சைவ சமயம்‌ பற்றிச்‌ செய்யப்பட்ட 


முதற்காவியம்‌ இதுவேயாகும்‌. இது திருமுறை 


114 சைவத்‌ திருமுறைகள்‌ - 11 


களையும்‌ கன்னபரம்பரைச்‌ செய்திகளையும்‌, நாயன்‌ 
மார்‌ வரலாறுகளை அங்கங்கே குறிக்கும்‌ தில்லை- 
உலாப்‌ போன்ற பிற நூல்களையும்‌, சமண-பெளத்த 
சமய நூல்களையும்‌, நாயன்மார்‌ பற்றிய கல்வெட்டு- 
சிற்ப-ஓவியச்‌ சான்றுகளையும்‌ உறுகருவிகளாகக்‌ 
கொண்டு செய்யப்பெற்றது. இது மொழிபெயர்ப்பு 
நூலன்று. நூலாசிரியர்‌ காலத்தில்‌ நடந்த வரலா 
றும்‌ அன்று; அவர்க்கு முன்னர்‌ ஏறத்தாழக்‌ 
கி. பி, 800 முதல்‌ 900 வரை இருந்த நாயன்மார்‌ 
களைப்‌ பற்றிய வரலாறு. நாயன்மாரோ, வடக்கே 
காம்பீலியிலிருந்து தெற்கே மதுரை வரைப்‌ பல 
நாடுகளில்‌ வாழ்ந்தவர்‌-பல. காலங்களில்‌ பரந்து 
பட்டு வாழ்ந்தவர்‌-பல சாதியார்‌ ஆவர்‌. அப்பெரு 
்‌ மக்களுடைய பிறப்பிடம்‌, சாதி, செய்த சமயத்‌ 
தொண்டு முதலிய செய்திகளைத்‌ திருமுறைகளை 
மட்டும்‌ நம்பி எடுக்காமல்‌, தாமும்‌ நன்கு விசாரித்து, 
பல இடங்கட்கும்‌ நேரில்‌ சென்று ஆராய்ந்து, 
யாவற்றையும்‌ திரட்டிக்கொண்ட பிறகே நூல்‌ 
பாடினார்‌ எனக்‌ கருத அவர்‌ நூலிற்‌ பல சான்றுகள்‌ 
உள. அப்பர்‌ புராணத்தில்‌ குணபர ஈசுவரத்தை 
யும்‌, சிறுத்தொண்டர்‌ புராணத்தில்‌.வாதாபிப்‌ படை 


i யெடுப்பையும்‌ அவர்‌ கூறியிராவிடில்‌, இன்று 


அப்பர்‌-சம்பந்தர்‌ காலத்தை அறிய வேறு வழி 
இல்லை. சேக்கிழார்‌ சிறந்த சைவர்‌; பெரும்புலவர்‌; 
இவற்றுடன்‌ சோழப்‌ பெருநாட்டின்‌ முதலமைச்சர்‌ 
ஆதலின்‌, அவரது காவியத்தில்‌ இலக்கிய நயம்‌- 
வரலாற்று உண்மைகள்‌-சைவ சித்தாந்த கருத்‌ 
துக்கள்‌ என்பன அங்கங்கே மிளிர்கின்றன. 


சங்க காலத்திற்குப்‌ பிறகு தமிழராய சோழ 
ராட்சியில்‌ தமிழ்நாட்டு ரவிகரன்‌ பற்றித்‌ 


சைவ சமயம்‌ 115 


தமிழர்‌ பாடிய தமிழ்க்‌ காவியம்‌ இஃது ஒன்றே. 
என்பது கவனிக்கத்தக்கது. இதன்கண்‌ பிராமணர்‌ 
முதல்‌ பறையர்‌ ஈறாக உள்ள பலசாதி மக்களின்‌ 
பழக்க வழக்கங்கள்‌, பேச்சு முறைகள்‌, நாட்டின்‌ 
பெரும்‌ பிரிவுகள்‌ - உட்பிரிவுகள்‌, நாட்டு ஆட்சி 
முறை, சமண-பெள த்த-சைவ சமயக்‌ கருத்துக்கள்‌ 
இன்ன பிறவும்‌ விளக்கமாகத்‌ தரப்பட்டுள்ளன: 
இதன்கண்‌ கிடைக்கும்‌ இச்‌ செய்திகள்‌ சோழர்‌) 
கால இலக்கியங்கள்‌ எதனிலும்‌ கிடைக்கா. ஒரு 
பக்கம்‌ பல்லவர்‌ கால வரலாற்றையும்‌ மற்றொரு 
பக்கம்‌ சோழர்கால நாட்டு நிலையையும்‌, மொழி 
நிலையையும்‌, சைவ சமய நிலையையும்‌, உள்ளடக்‌ 
கிக்கொண்டுள்ள இந்நூல்‌, தமிழர்‌ நற்பேற்றின்‌ 
பயனாய்த்‌ தோன்றியது என்னல்‌ மிகையாகாது, 
இந்‌ நூலிலிருந்து சேக்கிழாரது இலக்கியப்‌ புலமை, 
இலக்கணப்‌ புலமை, திருமுறைப்‌ புலமை, இசை- 
நடனம்‌-மருத்துவம்‌-வான நூல்‌ முதலிய பல்கலைப்‌ 
புலமை, சைவ சித்தாந்த அறிவு முதலியவற்றை 
நன்கறியலாம்‌. இவை விரிப்பிற்‌ பெருகும்‌, பெரிய 
புராணம்‌ ஏற்பட்ட பின்னரே அறுபத்துமூன்று 
நாயன்‌ மார்கட்கும்‌ சிற்பங்கள்‌ ஏற்பட்டன, விழாக்‌ 
கள்‌ பெருகின என்னும்‌ விவரங்களைச்‌ சோழர்‌ 
காலக்‌ கோவில்களிலிருந்தும்‌ கல்வெட்டுக்களிலிரு ந்‌ 
தும்‌ நன்கறியலாம்‌, 


9. சித்தாந்த சாத்திரங்கள்‌ 


சைவ சித்தாந்த சாத்திரங்கள்‌ 


1. திருவுந்தியார்‌, 3, திருக்களிற்றுப்படியார்‌, 
- 9, சிவஞான போதம்‌, 4. சிவஞான சித்தியார்‌, 
9: இருபா-இருபஃது, 6. உண்மை விளக்கம்‌, 7, 
சிவப்பிரகாசம்‌, 8. திருவருட்‌ பயன்‌, 9. வினா- 
வெண்பா, 10, போற்றிப்‌ பஃறொடை, 11. கொடிக்‌ 
கவி, 12. நெஞ்சுவிடுதூது? 13. உண்மை நெறி 
விளக்கம்‌, 14. சங்கற்ப நிராகரணம்‌ என்பன சைவ 
சித்தாந்த சாத்திரங்கள்‌. இவை ஒவ்வொன்றைப்‌ 
பற்றியும்‌, இடச்‌ சுருக்கம்‌ கருதி, ஓரளவு இங்குக்‌ 
காணலாம்‌. 
1. திருவுந்தியார்‌ 

இது சிவஞான போதத்திற்கு முற்பட்ட நூல்‌. 
இதனைச்‌ செய்தவர்‌ திருவியலூர்‌ உய்யவந்த தேவ 
நாயனார்‌." இந்நூல்‌ சிவஞான போதத்தைப்‌ 
. போலச்‌ சித்தாந்தக்‌ கருத்துக்களைக்‌ கோவைபடக்‌ 
கூறாது, அவ்வப்போது ஆசிரியர்க்குத்‌ தோன்‌ றிய 
உணர்ச்சி அநுபவத்தைக்‌ கூறும்‌ 45 செய்யுட்களை 
உடையது. ஆயின்‌, இவ்வநுபவப்‌ பாடல்கள்‌, 
சமயசாத்திரங்கள்‌ போலவே, கடவுள்‌ -உயிர்‌-உல 
கம்‌ என்னும்‌ மூன்று பொருள்களின்‌ இலக்கணத்‌ 
தையும்‌, பயன்களையும்‌, ,பயன்‌ அடையும்‌ நெறி 
களையும்‌ விளக்குவனவாகும்‌. 
1. இந்நூல்‌ கி. பி, 1147 - இல்‌ செய்யப்பட்டதென்பர்‌ - 

சித்தாந்த சாத்திரம்‌, இரண்டாம்‌ பதிப்பு; ?. 669, 


சைவ சமயம்‌ 117 
கடவுள்‌ நிலை 

பரம்பொருள்‌ சொல்லையும்‌ மனத்தையும்‌ 
கடந்து நிற்பது; இயற்கையாகவே மலம்‌ அற்றது; 
அறிதற்கு அறியது; ஆயினும்‌, உயிர்கள்‌ உய்யு 
மாறு கருணையாக விளங்குவது; அவ்வருள்‌ காரண 
மாக அருவத்திலிருந்து உருவமாக வெளிப்படுவது. 
அது தானாகவே அவ்வுருவைக்கொள்ளும்‌. அப்பரம்‌ 
பொருள்‌ படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌, மறைத்‌ 
தல்‌, அருளல்‌ என்னும்‌ ஐந்தொழில்களையும்‌ உயிர்‌ 
கட்குக்‌ கூட்டுவது; பாவனைக்கு அப்பாற்பட்டது; 
ஆன்ம அறிவால்‌ அறியப்படாதது; உயிர்களைப்‌ 
பக்குவப்‌ : படுத்துவதற்காகக்‌ கள்ளனைப்போல 
மறைந்து நின்று, தியானம்‌-மந்திரம்‌-சைவ வேடம்‌ 
இவற்றால்‌ உயிர்களை  நல்வழிப்படச்‌ செய்வது; பக்‌ 
குவம்‌ முதிர்ந்தபோது குருவடிவில்‌ வெளிப்பட்டு, 
தீட்சை செய்து, உண்மை ஞானத்தை உணர்த்து 
வது; உயிர்கள்‌ செய்தவத்திற்குப்‌ பயன்‌ அளிப்‌ 
பது; தன்‌ தன்மை அருளி, உயிர்களை வீடு பெறச்‌. 
செய்வது.” 2 


உயிரின்‌ இயல்பு 


உயிர்கள்‌ பல. அவை பாச பந்தத்தால்‌ கட்‌ 
டுப்பட்டவை; முத்தி நிலையில்‌ பாசம்‌ என்னும்‌ மலம்‌ 
அற்று நிற்பவை; மெஞ்ஞான நிஷ்டை கூடிய 
மக்கள்‌ பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்தினவராவர்‌; 
அவர்கள்‌ ஞானக்கண்ணால்‌ நோக்கும்‌ "இயல்பினர்‌; 
கசிந்த உள்ளம்‌ உடையவர்‌ ஆதலின்‌ கடவுளை 
உணரும்‌ சக்தி பெற்றவராவர்‌, முத்தி நிலையிற்‌ 


2. செ. 1, 5, 9, 12, 13, 20, 22. 


118 சித்தாந்த சாத்திரங்கள்‌ 


சிவமாந்‌ தன்மை பெற்றவராயினும்‌ உயிர்கள்‌ 
உயிர்களே.” 
சிவமாந்தன்மை பெற வழி 

மக்கள்‌ மலம்‌ நீங்கி நிற்றற்கு முயற்சி, சிவன்‌ 
பால்‌ மறவாத அன்புடைமை, சிவத்தைப்‌ பற்றியே 
எண்ணியிருத்தல்‌ என்பவை வழிகள்‌ ஆகும்‌. இவற்‌ 
ரல்‌ உலகின்பாற்‌ செல்லும்‌ பற்றுச்‌ சிவத்தின்‌ 
பால்‌ செல்லும்‌; வழிபாடு உறுதிப்படும்‌, அந்நிலை 
யில்‌ சிவம்‌ குருவாக வந்து, சிவ-தீட்சை செய்து, 
_ சிவஞானம்‌ சேர்க்கும்‌. அதனால்‌ திருவருட்சக்தி 
மனத்தின்கண்‌ பொருந்தியிருக்கு ம்‌,* 


முக்தி நிலை 

இது சொல்லொணா இயல்புடையது; அறி 
விற்கு எட்டாத உயர்‌ நிலையது; திருவருள்‌ பெற்ற 
வர்‌ இன்புறு நிலை. இந்நிலை அடைந்தோரே, 
“தொண்டர்‌ எனப்படுவர்‌; நனவில்‌ தூய மேல்‌ 
நிலையில்‌ இருப்பவர்‌. அவர்கட்குச்‌ சிற்றின்பமும்‌ 
பேரின்பம்‌ ஆகும்‌. அவர்கள்‌ பித்தரைத்‌ போலக்‌ 
காணப்படுவர்‌. ஆயின்‌, அவர்கள்‌ கருத்தும்‌ உயி 
ரும்‌ இறைவன்‌ நினைவை விட்டு நீங்கா இயல்பின.” 

ர்‌ 

2. திருக்களிற்றுப்படியார்‌ 

இதுவும்‌ சிவஞான போதத்திற்கு முற்பட்ட 
நூல்‌. இதனைச்‌ செய்தவர்‌ மேற்சொன்ன உய்ய 
வந்த தேவ நாயனார்‌ மாணவர்க்கு மாணவர்‌, இவர்‌ 


3. செ. 2, 3, 7, 11, 36. 

4, செ. 8, 10, 14, 16, 18, 19, 21, 23, 25,27, 28, 34, 
37-40. 

5. ௪. 4, 6, 29, 30, 31, 33-35. 


அதில்‌] சமயம்‌ 119 


திருக்கடவூர்‌ உய்யவந்த தேவ நாயனார்‌ என்னும்‌ 
பெயர்‌ கொண்டவர்‌, இந்நூல்‌ 100 வெண்பாக்களை 
உடையது. திருவுந்தியாரின்‌ கருத்தைச்‌ செவ்வை 
யாக விளக்குவது, இது பொன்னம்பலத்திலுள்ள 
திருக்களிற்றுப்படியில்‌ வவக்கப்பட்டுப்‌ பாராட்டப்‌ 
பட்டதாதலின்‌, திருக்கவிற்றுப்படியார்‌ எனக்‌ கார 
ணப்‌ பெயர்‌ பெற்றது.” இந்நூலில்‌, நாயன்மார்‌ 
வரலாறுகளிலிருந்தும்‌ உதாரணங்கள்‌ தந்து வல்‌ 
வினை, மெல்வினை என்பன விளக்கப்பட்டுள்ளன. 
சாத்திர விளக்கங்கள்‌ சில உவமைகளால்‌ தெரி 
விக்கப்படுகின்‌ றன. திருக்குறட்பாக்கள்‌ சிலவற்றை 
மேற்கோளாகக்‌ கொண்டு அவற்றின்‌. பொருளை 


விளக்கும்‌ செய்யுட்கள்‌ இன்பம்‌ பயப்பன,5 


இறை 
பரம்பொருள்‌ சக்தி-சிவமாக விளங்கும்‌. அவ்‌ 
. வாறு விளங்குவது உலகிற்குத்‌ தாயும்‌ தந்தையு 
மாகிய நிலையாகும்‌.” தூய பொன்னின்‌ நிறம்‌, 
_ நகைகளாக மாறிய போதிலும்‌ பொற்கட்டியாய்‌ 
நின்றபோதும்‌ ஒரு தன்மையாய்‌ விளங்கு தல்போல, 
இறைவன்‌ உலகில்‌ அத்துவிதமாகக்‌ கலந்து ஒன்‌ 
6, இவர்‌ காலம்‌ கி, பி. 1177 பத தபலா நத சாத்திரம்‌, 
இரண்டாம்‌ பதிப்பு 1,009 7, 5.0.1 
8. “ சார்புணர்ந்து சார்பு கெடவொழுகி றிய 
சார்புணர்தல்‌ தானே தியானமுமாம்‌— சார்பு 
கெடவொழுகி னல்ல சாமதியுமாங்‌ கேதப்‌ 
படவருவ தில்லைவினைப்‌ பற்று.” (செ. 34) 
“்‌ வேண்டுங்கால்‌ வேண்டும்‌ பிறவாமை யென்றமையால்‌ 
வேண்டினஃ தொன்றுமே வேண்டுவது-வேண்டின து 
வேண்டாமை வேண்டவரு மென்றமையால்வேண்டிடுக 
வேண்டாமை வேண்டுமவன்‌ பால்‌,” (செ, 45,) 


9. செ. 1, 


120 சித்தாந்த சாத்திரங்கள்‌ 


நன்றாய்‌ இரண்டன்றாய்‌ நிற்பன்‌), கடல்‌ நீரி 
லிருந்து உப்பு விளைவதுபோல, இறைவன்‌ அரு 
ளாலே திருமேனி கொள்வான்‌. இவ்வாறு கொள்‌ 
ரூம்‌ திருமேனிகளுள்‌ ஆசிரியத்‌ திருமேனி சிறப்‌ 
புடையது.. கடல்‌ நீரை முகந்து சென்று நன்னீர்‌ 
பொழியும்‌ முகில்போல - ஆசிரியனாக வெளிப்படும்‌ 
இறைவன்‌ அநுபவப்‌ பயனை அறிவுரையாக உப 
தேசிப்பன்‌.!'£ இறைவன்‌ மெய்ஞ்ஞானிகளைச்‌ 
சார்ந்து ஆவேசித்து நின்று உபதேசித்தலும்‌ 
உண்டு. இவ்வுபதேசம்‌ வவ தவ பு செய 
லன்று; இறைவனது செயலே ஆகும்‌.” மலம்‌ 
எல்லாம்‌ நாற்றம்‌ உடையனவாயினும்‌, தூய்மை 
பொருத்திய பசுவின்‌ சாணம்‌ பிறமலங்களை எல்‌ 
லாம்‌ நீக்குதல்‌ போல ஆசிரியன்‌ மக்களுள்‌ ஒரு 
வனே எனினும்‌, சிவன்‌ அவனை நிலைக்களமாகக்‌ 
கோடலால்‌, அவன்‌ பிறவியை ஒழிக்க வல்லவனா 
வன்‌? கடலகத்தே அலைகளால்‌ அலைப்புறாது 
ஆடும்படி நின்றவர்க்கும்‌ கடலின்‌ ஆழத்தையும்‌. 
அகலத்தையும்‌ அளத்தல்‌ அரிது, அதுபோலக்‌ 
கடவுள்‌ அருள்‌ பெற்றவராயினும்‌ அவர்கள்‌ அவ 
னது முழுப்‌ பெருமையை 'அறிந்தவராகார்‌.* 
உயிர்கள்‌, தம்‌ அறிவிற்‌ சிவம்‌ விளங்கத்‌ தலைவனை 
யும்‌ (கடவுளையும்‌) தம்மையும்‌ உணரும்‌; உணர்ந்த 
பிறகு உடலுடன்‌ இருப்பினும்‌ பற்று நீங்கப்பெற்‌ 
றுச்‌ செத்தாரைப்‌ போலத்‌ திரியும்‌; அவை சிவன்‌ 
வயப்பட்டு நிற்குமாதலால்‌ மீண்டும்‌ உலக நிகழ்ச்சி 
களில்‌ புகா. ஆற்றுநீர்‌ கடலில்‌ கலந்து கடல்‌ 
நீராகி, மீண்டும்‌ ஆற்றின்‌ படுகையில்‌ மேலேநினும்‌ 


10. ௪. 79. 11,.90, 159,,66:- 19. செ,7. 
14, செ.90. 15 செக்‌. 


சைவ சமயம்‌ 121 


உப்புத்தன்மை மாறுவதில்லை. அதுபோல, சிவத்‌ 
'தோடு ஒன்றி நிற்கும்‌ மெய்ஞ்ஞானிகளினது அறி- 
செயற்கருவிகள்‌ மாயை நிலையில்‌ இல்லாமல்‌ சிவ 
கரணமாக விளங்கும்‌. அவர்களது பற்றற்ற 
_ நிலை மணியின்கண்‌ தூங்கும்‌ நாக்கிற்கு ஒப்பாகும்‌.” 
படிகம்‌ தன்னைச்‌ சார்ந்துள்ள பொருளினது நிறத்‌ 
தைக்‌ காட்டும்‌; தனது நிறத்தைக்‌ காட்டாது. அது 
போல உலகத்தைச்‌ சார்ந்து அவ்வண்ணமாய்‌ . 
இருத்தலும்‌, முத்தி நிலையில்‌ இறைவனைத்‌ தழுவி 
நின்று அவன்‌ வண்ணமாக இருத்தலும்‌ உயிர்‌ 
நிலையாகும்‌.” 
சாதனம்‌. 

சரியை, கிரியை, யோகம்‌, ஞானம்‌ என்பன 
உயிர்கட்குச்‌ சாதன நெறிகளாகும்‌, சிவன றம்‌-- 
வல்வினை, மெல்வினை என இருவகைப்படும்‌. இறை 
வனைத்‌ துணையெனக்‌ கருதி ஒழுகுவதும்‌, பூசை, 
தியானம்‌, பாடல்‌, ஆடல்‌ முதலியன நிகழ்த்துவதும்‌ 
மெல்வினை எனப்படும்‌.” சிறுத்தொண்டர்‌ பிள்ளை 
அரிந்ததும்‌, சண்டீசர்‌ தந்தையைக்‌ கொன்றதும்‌, 
அரிவாள்‌ தாயர்‌ தம்‌ கழுத்தையே அரிய முயன்ற 
தும்‌ வல்வினைச்‌ சிவனறமாகும்‌.”? திருவுருவ வழி 
பாடும்‌, ஆறு ஆதாரங்களில்‌ இறைவனைத்‌ தியா 
னித்தலும்‌ “ஆதார யோகம்‌” எனப்படும்‌, இறை 
வனை அகண்டமாய்‌ அருள்‌ வெளியில்‌ மெளனமாக 
இருந்து வழிபட்டு அவனோடு ஒற்றுமையுற்று நிற்‌ 
றல்‌ “நிராதார யோகம்‌” எனப்படும்‌. ஐந்‌ 
தெழுத்து (பஞ்சாட்சரம்‌) இறைவனைக்‌ காட்டும்‌ 
இயல்புடையது. நாத தத்துவத்திற்கு அப்பால்‌ 
16, செ, 11. 17, செ, 82. 18. செ.97, 19. செ, 16-18. 
20. செ, 18-20, 21. செ, 22. 


122 சித்தாந்த சாத்திரங்கள்‌ 


உள்ள இறைவனை, 'யோக முடிவில்‌ கேட்கும்‌ சிலம்‌ 
பொலி வழியே சென்‌ று அடைய முயலவேண்டும்‌. ” 
“ நான்‌ ' பிரமம்‌” என்பது மயக்கவுணர்ச்சியே 
யாகும்‌.” உயிரினிடம்‌ சிவ வடிவமாகிய ஞானத்‌ 
தைக்‌ கண்டு வணங்கிச்‌ சிவபெருமானுக்கு அன்பு 
நீரால்‌ திருமஞ்சனமாட்டித்‌ தன்னை அவனுக்கு 
வாடாத ஒரு மலராகச்‌ சார்த்தி வழிபடின்‌ பிறவி 
, இழியும்‌.” அறிவு நெறியும்‌ அன்பு தெறியும்‌ 
பிறப்பை அறுக்க வல்லவை,” 
இறைவனை அணைந்தோர்‌ இலக்கணம்‌ 
இறைவனை அணை ந்தவரே அடியாராவர்‌. ஆல 
மரத்தைத்‌ தன்னகத்தே அடக்கிய வித்துப்‌ 
போலத்‌ திருவருளைத்‌ தன்னகத்தே அடக்கியவர்‌ 
அடியார்‌.” இறைவன்‌ பெருமையை அடியார்‌ 
அறிவர்‌, அடியார்‌ பெருமையை இறைவன்‌ அறி 
வான்‌. இதற்குக்‌ கண்ணப்பரும்‌ காளத்தியப்‌ 
பருமே சான்றாவர்‌.” இறைவன்‌ பக்தி வலையிற்‌ 
படுபவன்‌: என்பது தெளியலாம்‌, ஞான நெறி 
தின்‌ றவர்க்குக்‌ காலம்‌, இடம்‌, திசை, இருக்கை 
என்பன இல்லை." சிவஞானமும்‌, சிவபோகமும்‌ 
வித்தும்‌ முளையும்‌ போல்வன 80 


3. சிவஞானபோதம்‌ 

இது மேற்சொன்ன 14 சாத்திரங்களில்‌ தலை 
சிறந்தது; சித்தாந்த உண்மைகள்‌ கோவைபடச்‌ 
செய்யப்பட்ட செந்தமிழ்‌ நூல்‌. திருவெண்ணெய்‌ 
22. செ. 2, 99. 29.௪.9895 9௪௪. 44. 25, செ. 100, 
20. செ.57. 27. செ. 52. 28. செ, 52, “சேந்தனாரமுது" 
என்று இப்பொழுதும்‌ “திருவாதிரை-களி' என்று தில்லைப்‌ 
பெருமானுக்கு நிவேதிப்பது வழக்கம்‌, 29, செ. 27-30, 
30. ௪. 517. . x 


சைவ சமயம்‌ 123 


நல்லூர்‌ -மெய்கண்ட தேவர்‌ என்னும்‌ வேளாள அறி 
ஞர்‌ செய்தது; உரைநடைப்‌ பகுதியும்‌ செய்யுட்‌ 
பகுதியும்‌ உடையது, உரைநடைப்‌ பகுதி மேற்‌ 
கோள்களையும்‌ ஏதுக்களையும்‌ உடையது; செய்யுட்‌ 
பகுதி 12 சூத்திரங்களாகவும்‌ 81 வெண்பாக்களாக 
வும்‌ உள்ளது. இப்பன்னிரண்டு சூத்திரங்களும்‌ 
ரெளரவ ஆகமத்தில்‌ உள்ள 12 வடமொழிச்‌ சூத்‌ 
திரங்களின்‌ மொழி பெயர்ப்பு என்பது டாக்டர்‌ 
ரமண சாஸ்திரி போன்ற ஒருசார்‌ அறிஞர்‌ 
கருத்து.” சுவாமி வேதாசலம்‌, கா. சுப்பிரமணிய 
பிள்ளை” போன்ற அறிஞர்கள்‌ அது முதல்‌ நூலே 
என்று கருதுகின்றனர்‌.” தென்னிந்திய சைவ 
சித்தாந்த மகா சமாஜத்தின்‌ தலைவரான 
M. பாலசுப்பிரமணிய முதலியார்‌ (8. A., 8. 1.) 
சிவஞான போதம்‌ மொழிபெயர்ப்பன்று என்ப 
தற்கு 120 காரணங்கள்‌ காட்டி 1949-இல்‌ சிறுநூல்‌ 
ஒன்றை ம த்துல யய ப 

டார்‌ கி. பி. 19-ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
வம்‌ வாழ்ந்தவர்‌. இவர்‌ பரஞ்சோதி மா 
T னும்‌ பெரியாரிடம்‌ ஞானோபதேசம்‌ 
பெற்றவர்‌. இவர்‌ நூலில்‌ உள்ள முதல்‌ மூன்று 
சூத்திரங்கள்‌ பிரமாண-இயல்‌ எனவும்‌, அடுத்த 
“மூன்றும்‌ இலக்கண-இயல்‌ எனவும்‌, அடுத்த மூன்று 
சூத்திரங்கள்‌ சாதன-இயல்‌ எனவும்‌, கடைசி மூன்‌ 
றும்‌ பயன்‌-இயல்‌ எனவும்‌ பெயர்பெறும்‌, 


பிரமாண-இயல்‌ பதி, பாசம்‌, பசு என்னும்‌ 
மூன்றும்‌ உண்மை என்பதை 3 சூத்திரங்களால்‌ 
31. Colos, 2, part I, P. 531 includin# 1௦௦1-1016 No. 43. 


32. 5. C. PP. 45-75: M. S. PP. 11-77, 
33. இதன்‌ விலை அணா 2, 34. 8. M. P.9 


124 சித்தாந்த சாத்திரங்கள்‌ 


விளங்கும்‌. இலக்கண-இயல்‌ பசு, பாசம்‌, பதி என்‌ 
னும்‌ மூன்றன்‌ இலக்கணங்களை முறையே மூன்று 
சூத்திரங்களால்‌ விளக்கும்‌. சாதன-இயல்‌ என்பது 
சாதனம்‌ அடைதற்குரியவர்‌ உயிர்கள்‌ என்பதை 
யும்‌, இறைவன்‌ திருமேனி கொண்டு ஞானம்‌ 
உணர்த்தலையும்‌, அங்ஙனம்‌ ஞானம்‌ கைவரப்‌ 
பெற்ற உயிர்‌ ஐந்தெழுத்து ஓதிப்‌ பயன்பெறலும்‌ 
முறையே மூன்று சூத்திரங்களில்‌ . விளக்கும்‌, 
பயன்‌-இயல்‌ என்பது பாசு நீக்கம்‌, சிவப்பேறு, ' 
சிவப்பேற்றினை நிலை நிறுத்த நிகழ்வன இன்‌ 
னவை என்பன முறையே மூன்று சூத்திரங்களில்‌ 
விளக்கும்‌. இவ்வுண்மைகள்‌ யாவும்‌ தருக்க முறை 
யில்‌ நிலைநிறுத்தப்பட்டுள்ளள. 
1. பிரமாண இயல்‌ 

முதற்‌ சூத்திரத்தில்‌ கடவுள்‌ உண்மையும்‌, 
அவர்‌ எல்லாவற்றையும்‌ ஒடுக்கி மீளத்‌. தோற்று 
விக்கும்‌ முதற்‌ பெருமானாகிய சிவன்‌ .. என்பதும்‌ 
கூறப்பட்டுள்ளன. கடவுள்‌ உயிர்க ற்ப: அத்து 
விதமாக நின்று அவைகட்கு வினைப்‌ ஊட்‌. 
டும்‌ முறையும்‌, உயிர்கட்கு மலபந்தத்தர்ல்‌ பிறப்பு 
இறப்பு நிகழும்‌ முறையும்‌ 2-ஆம்‌: சூத்திரத்திற்‌ 
கூறப்பட்டுள்ளன. மூன்றாம்‌ சூத்திரம்‌: உயிர்‌ ன்‌ 
யத்தை அறிவது, பருவுடல்‌, அறிகருவிகள்‌, நுண்‌ 
ணுடல்‌, பிராணவாயு முதலியவற்றிற்கு வேறானது, . 
தானே அறிவதன்‌ நி உணர்த்த உணர்வது, உடற்‌. 
கரணங்கள்‌ கூடியிருப்பினும்‌ அவற்றிற்கு வேறாய்‌ 
நின்று அறிவது என்பன குறிக்கப்பட்டுள்ளன. 
2.. இலக்கண-இயல்‌ : ப 

உட்காரணங்கள்‌ -ஆகும்‌ ,சித்தம்‌, மனம்‌, அகங்‌ 
காரம்‌, புத்தி என்பவற்றுள்‌. ஒன்று அன்றாய்‌ 


சைவ சமயம்‌ 125 


வேறாய்‌ நிற்பது உயிர்‌. அது அநாதி கால முதலே 
ஆணவ மலத்தாற்‌ கட்டுண்டு கிடப்பது. புற-அகக்‌ 
. கருவிகளும்‌ உயிரும்‌ அமைச்சும்‌ அரசும்‌ போல 
விளங்குவன. உயிர்கட்கு அக்கருவிகள்‌ துணை 
செய்வன. இவை யாவும்‌ தொழிற்படுங்காலம்‌ 
உயிர்கட்கு * நனவு நிலை * என்ப்படும்‌. இவற்றுட்‌ 
சில குறைந்த காலம்‌ த “கனவு நிலை; 
மேலும்‌ சில குறைந்த பொழுது ' உறக்க நிலை * 
எனப்படும்‌.. இவை யாவும்‌ நீங்கி உயிர்‌ தன்னிலை 
நின்றபோது * பேருறக்க நிலை ” எனப்படும்‌. உயி 
ரின்‌ அகங்காரமும்‌ ஒடுங்கிய நிலை “உயிர்ப்பு அடக்‌ 
கம்‌” எனப்படும்‌. இவை அனைத்தும்‌ ப்பம்‌ 
சூத்திரத்துட்‌ கூறப்பட்டுள்ள செய்திகள்‌, ப 


கருவிகள்‌ அறிவற்றன ஆதலின்‌ . தம்மையும்‌ 
அறியா; தம்மைச்‌ செலுத்தும்‌ உயிரினையும்‌ 
அறியா; அவைபோல உயிர்களும்‌ தம்மை ' அறியா; 
தம்மைச்‌ செலுத்தும்‌ இறைவனையும்‌ அறியா என்‌ 
பது ஐந்தாம்‌ சூத்திரத்துப்‌ பொருளாகும்‌. சத்து, 
அசத்து என்னும்‌ இரு மொழிகட்கும்‌ இலக்கணம்‌ 
உரைப்பது ஆரும்‌ சூத்திரம்‌. * சத்து ' என்றும்‌ 
கெடின்றி விளங்கும்‌ பொருள்‌. எனவே, -இறை 
ஒன்றே. அவ்விலக்கணத்திற்கு இலக்கியமாகும்‌, 
ஆயினும்‌, சைவ சித்தாந்தத்தில்‌ முப்பொருள்களா 
, கிய இறை, உயிர்‌, உலகம்‌ என்பன என்றும்‌ 
, உள்ள, பொருள்களாக ஒப்புக்கொள்ளப்பட்டவை, 
ஆதலின்‌ அவை மூன்றும்‌ * சத்தே * ஆகும்‌, உயி 
ரும்‌ உலகமும்‌ விகாரமடைகின்றமையின்‌, அசத்‌ 
'தாதல்‌ பெறப்படும்‌. இம்மூன்‌ நினையும்‌ வேறு 
பிரித்து அறிதற்கு அவை முறையே சிவ-சத்து, 
 சத-சத்து, ௪ட-சத்து என்று குறிக்கப்பட்டன. 


126 சித்தாந்த சாத்திரங்கள்‌ 


3,  சாதன- இயல்‌ 

சார்ந்ததன்‌ வண்ணமாதல்‌ உயிரின்‌ சிறப்‌ 
பிலக்கணம்‌, அஃது அசத்தாகிய உலகத்தையும்‌ 
சத்தாகிய பரம்‌ பொருளையும்‌ அறியவல்லது; 
அசத்தை விட்டுச்‌ சத்தைப்‌ பற்றக்கூடியது என்‌ 
பது ஏழாம்‌ சூத்திரத்தில்‌ விளக்கப்படுகிறது. உயிர்‌ 
களின்‌ தவத்தால்‌ இறைவன்‌ குருபரன்‌ வடிவங்‌ 
கொண்டுவந்து, பக்குவம்‌ உடையார்க்கு ஞானத்தை 
உணர்த்தித்‌ தன்பால்‌ அவர்களைச்‌ சேர்ப்பன்‌ என்‌ 
பதை எட்டாம்‌ சூத்திரம்‌ விளக்குவதாகும்‌. ஞானம்‌ 
பெற்றவர்‌ ஐந்தெழுத்து ஓதி, ஞான நிலையைக்‌ 
காக்க வேண்டும்‌ என்பது ஒன்பதாம்‌ சூத்திரத்திற்‌ 
கூறப்படுகிறது. 
4. பயன்‌-இயல்‌ 

இவ்வாறு ஞானத்தைப்‌ பேணும்‌ : உயிர்கள்‌ 
.. இறைவன்‌ தம்முடன்‌ ஒற்றித்து நிற்றலால்‌ பாச 
நீக்கம்‌ பெறும்‌ என்பது பத்தாம்‌ சூத்திரத்துள்‌ 
விளக்கப்படுகிறது. இறைவன்‌ உயிர்கட்குத்‌ துணை 
யாக நின்று சிவப்பேறு அல்லது முத்தி நிலையைக்‌ 
காட்டுவான்‌, அவை காணுமாறு உதவியும்‌ செய்‌. 
வான்‌ என்பது பதினோராம்‌ சூத்திரத்தில்‌ கூறப்‌ 
படுகிறது. சீவன்‌ முக்தர்கள்‌ மலநீக்கக்‌ கருத்‌ 
துடையவராய்‌, அடியார்‌ இணக்கம்‌ உடையவராய்‌, 
சிவ வேடத்தையும்‌ சிவன்‌ கோவிலையும்‌ வழிபடும்‌ 
நியமம்‌ உடையவராய்‌ நிற்பர்‌ என்பது 12-ஆம்‌ ' 
சூத்திரத்தில்‌ விளக்கப்படுகிறது. 
4, சிவஞான சித்தியார்‌. 

இதனையும்‌ அடுத்துவரும்‌ இருபா இருபஃது 
என்னும்‌: நூலையும்‌ இயற்றியவர்‌ மெய்கண்டார்‌ 


சைவ சமயம்‌ 127 


முதல்‌ மாணவராகிய அருள்‌-நந்தி-சிவாசாரியர்‌ என்‌ 
பவர்‌, “சிவஞான சித்தியார்‌' என்றும்‌ நூல்‌ சிவ 
ஞான போதத்தின்‌ வழிநூல்‌; பரபக்கம்‌, சுபக்கம்‌ 
என்னும்‌ இரண்டு பெரும்‌ பிரிவுகளை உடையது. 
சிவஞான போதத்தில்‌ அவையடக்கம்‌ கூறிய 
ஒரே பாட்டினை அடிப்படையாகக்கொண்டு, “பர 
பக்கம்‌' தோன்றியது. “சுபக்கம்‌ ', சிவஞான 
போதத்தின்‌ 12 சூத்திரங்களின்‌ பொருளை 12 அதி 
காரங்களில்‌ விரித்து விளக்குவது. 

சிவ ஆகமப்‌ பிரமாணங்களை ஒப்புக்கொள்‌ 
டளாத சமயங்கள்‌ புறச்சமயங்கள்‌ எனப்பட்டன, 
வைதிகச்‌ சார்பில்லாத சமயங்கள்‌ *புறப்புறச்‌ சம 
யங்கள்‌' எனவும்‌, வைதிகச்‌ சார்புடையவை 
“புறச்சமயங்கள்‌' எனவும்‌ கூறப்பட்டன. புறப்‌ 
புறச்‌ சமயிகளுள்‌ உலகாயதர்‌, செளத்ராந்திகர்‌, 
யோகசாரர்‌, மாத்யமிகர்‌, வைபாடிகர்‌ ஆகிய நால்‌ 
வகைப்‌ பெளத்தர்‌, நிகண்டவாதிகள்‌, ஆசீவகர்‌ 
என்னும்‌ இருவகைச்‌ சமணர்‌ அடங்குவ்ர்‌. பட்டா 
சாரியன்‌ மதம்‌, பிரபாகர மதம்‌ என்னும்‌ இருவகை 
மீமாம்சக மதமும்‌, சத்தப்‌ பிரமவாதம்‌-மாயாவா தம்‌- 
பாற்கரிய வாதம்‌-கிரீடப்‌ பிரம வாதம்‌ என்னும்‌ 
நால்வகை ஏகான்ம வாதமும்‌, பாஞ்சராத்ரிகம்‌ 
என்னும்‌ வைணவ மதமும்‌ புறச்சமயத்துள்‌ அடங்‌ 
கும்‌, இவர்‌ அனைவருடைய சமயக்‌ கொள்கை 
களைக்கூறி, சித்தாந்தத்துடன்‌ முரண்வனவற்றை 
மறுத்துச்‌ சித்தாந்தத்தை நிலை நிறுத்துவதே 
“பர பக்கம்‌' என்பது. இது 3801 செய்யுட்களைக்‌ 
கொண்டது. 

சுபக்கத்தில்‌ சிவஞான போதப்‌ பொருளே 
விரித்துரைக்கப்படுதலின்‌, அது பற்றிய விபரம்‌ 


— 


128 சித்தாந்த சாத்திரங்கள்‌ 


இங்குத்‌ தேவை இல்லை, இப்பகுதி 828 செய்யுட்‌ 
கள்‌ கொண்டது. சித்தியாரின்‌ பெருமையை, 
“ சிவனுக்கு மேல்‌ தெய்வமில்லை, சித்திக்கு 
விஞ்சிய நூலில்லை” என்னும்‌ பழமொழியாலும்‌ 
தாயுமானவர்‌ பாராட்டுரையாலும்‌ நன்குணர 
லாம்‌.55 
5. இருபா-இருபஃது 

இது, ஞான-குருவாகிய மெய்கண்டாரை முன்‌ 
னிலையாக்கி, வினாவுதல்‌ போலவும்‌, அவர்‌ விடை 
கூறுதல்‌ போலவும்‌, சித்தாந்தக்‌ கருத்துக்களை 20 
செய்யுட்களில்‌ கூறும்‌ நூல்‌. ஆணவத்தின்‌ எட்டு 
இயல்பும்‌, மாயையின்‌ ஏழு இயல்பும்‌, கர்மத்தின்‌ 
ஆறு இயல்பும்‌ இதன்கண்‌ கூறப்பட்டுள. சைவத்‌ 
திருமுறைகளுள்‌ விளங்கும்‌ அருள்‌ தொடர்களா 
கிய, ““காண்பாரார்‌ கண்ணுதலாய்‌ காட்டாக்காலே'', 
*உன்னிலுன்னும்‌ உன்னாவிடில்‌ விட்டிடும்‌'”? என்‌ 
பவற்றுக்கு வீளக்கங்கள்‌ தரப்பட்டுள்ளன. *: இரு 
நிலனாய்த்‌ தீயாகி ” என்று தொடங்கும்‌ அப்பர்‌ ' 
திருத்தாண்டகத்திற்கும்‌, ** “ஆட்பா லவர்க்கருளும்‌ 
ஆதிமாண்பும்‌”*? என்றும்‌ திருஞான சம்பந்தர்‌ 
திருப்பாசுரத்திற்கும்‌ பொருள்‌ விளக்கம்‌ பாராட்டத்‌ 
தகும்‌ முறையிற்‌ செய்யப்பட்டுள்ளது. இச்சிறு. 
நூல்‌ 'மெய்கண்டாரது பெருஞ்சிறப்பினை அறிவிக்‌ 
கும்‌ பெருமையுடையது. 
6, உண்மை விளக்கம்‌ ன தோட 

இது மெய்கண்ட தேவரது மற்றொரு மாணவ 
ரான திருவதிகை-மனவாசகம்‌ கடந்தார்‌ என்பவர்‌ 
35. Ennatkanni, Gurumarabin-Vanakkam, V. 5. 36. 
தேவாரம்‌, சாமிநாத பண்டிதர்‌ பதிப்பு, பக்‌, 12க்க்‌ 31, 
அப்பர்‌, பக்‌.-510, செ. 1 38. சம்பந்தர்‌. பக்‌, 511. செ. & 2 


சைவ சமயம்‌ 129 


செய்தது; 53 வெண்பாக்களை உடையது. இது முப்‌ 
பத்தாறு தத்துவங்களையும்‌, 9 ஆணவம்‌ இருவினை 
என்பவற்றின்‌ இயல்பையும்‌, * ஆன்மாவின்‌ இயல்‌ 
பையும்‌, “ கடவுளின்‌ இயல்பையும்‌, *2 ஐந்தெழுத்‌ 
தின்‌ உண்மையையும்‌, *“£ தம்‌ ஆசிரியரிடத்துத்‌ 
_ தமக்கு விளக்கும்படி வேண்ட, ஆசிரியர்‌ விடைய 
ளித்ததுபோலச்‌ செய்யப்பய்ட நூலாகும்‌. முத்தியி 
லும்‌ மூன்று பொருளாகும்‌ இறை, உயிர்‌, உலகம்‌ 
உண்டு என்று விளக்கும்‌ பெருமையுடையது இன்‌ 
னூல்‌.** ட்‌ 
உமாபதி சிவாசாரியார்‌ இயற்றிய நூல்கள்‌ 
1. சிவப்பிரகாசம்‌ 
இது சிவஞான போதத்திற்குச்‌ சார்பு நூலா 
கும்‌. இதன்‌ பாயிரத்துள்‌ திருக்கயிலாய பரம்பரை 
ஆசிரியர்கள்‌ இன்னார்‌ என்பதும்‌, சைவ நூல்களின்‌ 
இயல்பும்‌, தீட்சை வகைகளும்‌ சுருக்கமாகவும்‌ 
விளக்கமாகவும்‌ ஓதப்பட்டுள்ளன. நூலின்‌ அவை 
யடக்கத்தில்‌ நூல்களை ஆராய்ந்து உண்மை தெரி 
யும்‌ முறை நன்கு விளக்கப்பட்டுள்ளது. பழமை 
பற்றி ஒன்றை நன்றென்றும்‌, புதுமை பற்றி ஒன்‌ 
றைத்‌ தீதென்றும்‌ கொள்ளுதல்‌ தவறு என்பது 
. ஆசிரியர்‌ கருத்து. 
இந்நூல்‌ நூறு விருத்தங்களை உடையது. 
இதில்‌, சைவ சித்தாந்த அத்வைத நிலை-உடலும்‌ 
உயிரும்‌, கண்ணொளியும்‌ கதிரொளியும்‌, உயிரறிவும்‌ 
கண்ணொளியும்‌ போல இரண்டறக்‌ கலத்தல்‌ என்று 
க்கம்‌ கூறப்பட்டுள்ளது. ஆணவம்‌, கன்மம்‌, 


39. செ. 4-21, 40. செ. 25. 
41: செ, 23-26, 45, செ. 27-29 49, செ, 90-44 44, செ 50 


130 சித்தாந்த சாத்திரங்கள்‌ 


வினைப்பயன்‌ வரும்‌ வழிகள்‌, மாயையின்‌ பிரிவுகள்‌ 
நன்கு விளக்கப்பட்டுள்ளன. பல சமயத்தாரின்‌ 
முத்தி பேதங்கள்‌ வகுத்துக்கூறி, அவற்றிற்கு மேல 
தாய்ச்‌ சித்தாந்த முத்தி விளங்கும்‌ முறைமை 
உணர்த்தப்பட்டுள்ளது. 
2. திருவருட்பயன்‌ 

இது குறள்‌ வெண்பாக்களால்‌ ஆயது; பத்து 
அதிகாரங்களை உடையது. ஒவ்வோர்‌ அதிகாரத்‌ 
தும்‌ பத்துக்‌ குறள்கள்‌ உண்டு. இறைவனது 
இயல்பு கூறும்‌ முதல்‌ அதிகாரம்‌ 'பதிமுதுநிலை' 
என்னும்‌ பெயருடையது. ஏனை அதிகாரங்களின்‌ 
பெயரும்‌ இவ்வாறே அவை கூறும்‌ பொருளின்‌ ' 
இயல்பை விளக்குவன. அவை உயிரவை நிலை, 
இருள்மல நிலை, அருளது நிலை, அருளுறு நிலை, 
அறியுநெறி, உயிர்விளக்கம்‌, இன்புறுநிலை, ஐந்‌ 
தெழுத்தருள்‌ நிலை, அணை ந்தோர்‌ தன்மை என்பன, 
3. வினா வெண்பா | 

இது பதின்மூன்று பாக்களால்‌ ஆகியது, 
இஃது, ஆசிரியர்‌, தம்‌ குருவாகிய மறைஞான 
சம்பந்தரிடம்‌ சாத்திர உண்மைகளைக்‌ கேட்டுத்‌ 
தெளியும்‌ முறையில்‌ அமைந்தது. இருளும்‌ ஒளியும்‌ 
ஓரிடத்தில்‌ கூடல்‌ அரிது என விதந்து, தன்பால்‌ 
இறைவன்‌ நின்ற வியப்பை அறிவிக்கும்‌ பாடலும்‌, 
காண்பான்‌-காட்சி-காட்டப்படும்‌ பொருள்‌ என்னும்‌ 
மூவகை உணர்ச்யை நீத்தவர்‌ முத்தி நிலையை 
அடைவர்‌ எனக்‌ குறிக்கும்‌ திருப்பாட்டும்‌ நுட்பம்‌ 
செறிந்தவை. 
4, போற்றிப்‌ பஃறொடை வெண்பா 

இது, உயிர்‌ தொழிற்படும்‌ முறைமை உணர்த்‌ 
தும்‌ வாயிலாகத்‌ தமக்குச்‌ சிவஞானம்‌. நல்கிச்‌ 


ட 


்‌ சைவ சமயம்‌ 131 


சிவானுபவம்‌ ஈந்த குருவைப்‌ பஃறொடை வெண்பா 
வால்‌ வாழ்த்திய நூலாகும்‌. இறைவனது பரநிலை 
யும்‌ அவனது பொது நிலையாகும்‌ ஐந்தொழில்‌ நடத்‌ 
தும்‌ திறமும்‌, உயிர்களை மறைத்துநிற்கும்‌ ஆண 
வத்தின்‌ இயல்பும்‌, அதனை ஒழிக்கவேண்டி இறை 
வன்‌ சேர்க்கும்‌ மாயை காரியமாகும்‌ உடற்கருவிகள்‌, 
போகங்கள்‌, உலகங்கள்‌ இவற்றின்‌ பேருதவியும்‌, 
உயிர்கள்‌ கர்ப்பவாசத்திலும்‌ துன்புறும்‌ துன்பநிலை 
களும்‌, பிறகு வினைக்கு ஈடாக நேரும்‌ மறுமைப்‌ 
பயன்களும்‌, பின்னைப்‌ பிறவிகளில்‌ கூடிய இருவினை 
யொப்பு முதலிய பக்குவ நிலைகளும்‌, இறைவன்‌ 
மூவகை உயிர்கட்கு அருளும்‌ திறமும்‌, உயிர்கள்‌ 
சிவஞானம்‌ பெற்றுச்‌ சரியை முதலிய நெறிகளில்‌ 
ஒழுகி அடைந்த. சிவப்பேற்றின்‌ நிலையும்‌, “நாமே 
பிரமம்‌” என்பதன்‌ இழிவும்‌, சைவசித்தாந்த முத்திப்‌ 
பெருநிலையும்‌ முறையாக நன்கு விளக்கப்பட்‌ 
டுள்ளன. 


5. கொடிக்கவி 

இது மிகச்‌ சிறிய நூல்‌; நான்கு வெண்பாக்‌ 
களால்‌ ஆகியது. ஒளிக்கும்‌ இருளுக்கும்‌ ஒன்றே 
இடம்‌ என்ற பகுதி இன்புறத்தக்கது. ஐந்தெழுத்‌ 
தின்‌ நுட்பம்‌ இறுதி வெண்பாவிற்‌ குறிக்கப்பட்டுள்‌ 
ளது. இது தில்லையிற்‌ கொடியேறும்‌ பொருட்டுப்‌ 
பாடிய நூலாதலின்‌, “கொடிக்கவி' எனப்பெயர்‌ 
பெற்றது. 
6. நெஞ்சுவிடுதூது 
... இஃது ஆசிரியர்‌ தமது உள்ளத்தை மறை 
ஞான சம்பந்தர்பால்‌ மாலை வாங்கும்படித்‌ தூதுவிடு 
முகத்தால்‌ பல நூல்களின்‌ பொருள்‌: முடிபையும்‌ 


132 சித்தாந்த சாத்திரங்கள்‌ 


விளக்குவது ; கலிவெண்பாவினால்‌ ஆனது; 129 
கண்ணிகளை உடையது. தசாங்கம்‌ விரித்துரைக்கும்‌ 
பகுதி படித்து இன்புறத்‌ தக்கது. ஞானாசிரியன்‌ 
பாசநீக்கம்‌ செய்யும்‌ திறத்தினை விளக்கும்‌ பகுதி 
குறிக்கத்தக்கது. 
7. உண்மைநெறி விளக்கம்‌ 

இது தத்துவரூபம்‌, தத்துவக்‌ காட்சி, தத்துவ 
சத்தி, ஆன்ம வடிவம்‌, 'ஆன்ம தரிசனம்‌, ஆன்ம 
சுத்தி, சிவரூபம்‌, சிவ தரிசனம்‌, சிவயோகம்‌, சிவ 
போகம்‌ என்னும்‌ பத்துக்‌ காரியங்களை இனிது 
விளக்கும்‌ நூல்‌. இத்‌ தசகாரியம்‌ பற்றிய குறிப்‌ 
புக்கள்‌ முன்‌ சொன்ன சிவப்பிரகாசத்தில்‌ உள்‌ 
ளன. அவற்றின்‌ விரிவே இந்நூலாகும்‌. 
8. சங்கற்ப நிராகரணம்‌ 

இது அகச்‌ சமயங்கள்‌ பலவற்றின்‌ கொள்கை 
களைக்‌ கூறி, அவற்றைச்‌ சித்தாந்தப்‌ பார்வையால்‌ 
மறுக்கும்‌ நூல்‌, சிவஞான சித்தியார்‌ . பரபக்கமும்‌ 
இந்நூலும்‌ சித்தாந்த சைவத்தின்‌ வேறான சமயக்‌ 
கொள்கை வேறுபாடுகளை அறிதற்கு - மிகவும்‌ 
பயன்‌ படுகின்‌ றன. நிமித்த காரண பரிணாம வாதி 
சங்கற்பத்தில்‌ அப்பர்‌, சம்பந்தர்தம்‌ திருப்பதி 
கங்கள்‌, திருவாசகம்‌, திருவிசைப்பா, காரைக்கால்‌ 
அம்மையார்‌ அற்புதத்‌ திருவந்தாதி என்பன எடுத்‌ 
தாளப்பட்டன. சைவசித்தாந்த நிலையே பல்லாற்றா 
னும்‌ மிகச்‌ சிறந்தது என்பதை இச்‌ சிறு நூல்‌ 
நன்கு விளக்குகிறது. 


10. சைவ சமய வரலாறு * 
சிந்து வெளியில்‌ 


சிவநெறி அல்லது சைவ சமயம்‌ என்பதை 
நினைக்கும்போது சிவநெறிக்கே உரிய லிங்க வழி 
பாடு நினைவிற்கு வருகின்‌ றது. இந்தியாவிலும்‌ 
எகிப்திலும்‌ மால்ட்டா முதலிய தீவுகளிலும்‌ சிறி 
யனவும்‌ பெரியனவுமான சிவலிங்கங்கள்‌ பல புதை 
பொருள்‌ ஆராய்ச்சியில்‌ கிடைத்துள்ளன. இந்தியா 
வில்‌ மிகப்பழைய நாகரிக நகரங்கள்‌ என்று 
ஆராய்ச்சியாளர்களால்‌ கூறப்படும்‌ மொஹெஞ்சொ 
தரோ, “ஹரப்பா முதலிய இடங்களில்‌ பல லிங்கங்‌ 
கள்‌ கிடைத்துள்ளன. ஹரப்பாவில்‌ மட்டும்‌ 600.க்கு 
மேற்பட்ட சிறு லிங்கங்கள்‌ கிடைத்துள்ளன. 
பண்டை மக்கள்‌ இச்சிறிய விங்கங்களைத்‌ தாயித்து 
கள்‌ போலக்‌ கழுத்திலோ கையிலோ கட்டியிருந் 
திருக்கலாம்‌, 
சிந்து வெளியில்‌ கிடைத்த ஒரு முத்திரையில்‌, 
மூன்று முகங்களைக்கொண்ட மனித உருவம்‌ ஒன்று 
யோகத்தில்‌ அமர்ந்திருப்பது போன்று காணப்‌ 
படுகின்றது. அதன்‌ மார்பில்‌ முக்கோண வடிவத்‌ 
கில்‌ அமைந்த பதக்கங்கள்‌ காணப்படுகின்‌ றன. 
அவ்வுருவத்தின்‌ வலப்புறம்‌ யானையும்‌ புலியும்‌, 
இடப்புறம்‌. எருதும்‌ காண்டா மிருகமும்‌ 
நிற்கின்றன. யோகியின்‌ பீடத்திற்கு அடியில்‌ 
ஈ இது திண்டுக்கல்‌ அருள்‌ நெறித்‌ திருக்கூட்டத்தில்‌ 
(1-5-55) அபிராமி அம்மன்‌ கோவிலிற்‌ பேசப்பட்டது. 


194 சைவ சமய வரலாறு 


இரண்டு மான்கள்‌ இருக்கின்றன. சிவபிரான்‌ 
யாண த்தோலைப்‌ போர்த்தவர்‌, புலித்தோலை அரை 
யில்‌ கட்டியவர்‌, எருதினை ஊர்தியாகக்கொண்டவர்‌, 
மானை ஏந்தியவர்‌ என்ற நூற்கருத்துக்களை நோக்க, 
யோகியின்‌ உருவம்‌ சிவனைக்‌ குறிப்பதாகலாம்‌ 
என்று கூறுதல்‌ பொருத்தமாகும்‌, அந்த யோகி 
யின்‌ தலைமீது வளைந்த எருமைக்‌ கொம்புகள்‌ 
இருக்கின்றன. இந்திய அரசாங்கப்‌ புதைபொருள்‌ 
ஆராய்ச்சித்‌ தலைவரான சர்‌ ஜான்‌ மார்ஷல்‌, 
“இவ்வுருவம்‌ சிவனைக்‌ குறிப்பது” என்று கூறி 
யுள்ளார்‌. யோகியை அடுத்து விலங்குகள்‌ இருத்‌ 
தல்‌, சிவன்‌ - பசுபதி என்பதைக்‌ குறிக்கின்றது. 
மூன்று தலைகள்‌ முன்பு தெரிவதால்‌ பின்புறம்‌ 
இரண்டு தலைகள்‌ இருத்தல்‌ கூடும்‌ என்று அறிஞர்‌ 
கூறுகின்றனர்‌. 

சிந்து வெளியில்‌ விலங்கு வணக்கமும்‌ காணப்‌ 
படுகின்றது. நந்தி வணக்கம்‌ சிறப்பிடம்‌ பெற்ற 
தென்று கூறலாம்‌, ஒரு கோவில்‌ முன்‌ நந்தி நிற்‌ 
பது ஒரு முத்திரையில்‌ குறிக்கப்பட்டுள்ளது. சிந்து 
வெளி மக்கள்‌ சிறந்த வணிகர்கள்‌. அவர்களுக்கு 
எருது மிகவும்‌ பயன்பட்டது, அதனால்‌ எருது 
வணக்கத்திற்குரிய பொருளாக மாறியிருக்கலாம்‌. 
பின்னர்‌ நாளடைவில்‌ எருது வணக்கம்‌ லிங்க 
வணக்கத்தோடு இணை ந்திருக்கலாம்‌ என்று 
ஆராய்ச்சியாளர்‌ கருதுகின்றனர்‌. இவை அனைத்‌ 
தையும்‌ ஒன்றுபடுத்திப்‌ பார்த்த சர்‌ ஜான்‌ மார்ஷல்‌ 
என்ற அறிஞர்‌, “சிந்து வெளியிற்‌ கிடைத்த 
புதுமைகளுள்‌ முதலிடம்‌ பெறத்தக்கது சைவத்‌ 
தின்‌ பழமையேயாகும்‌. அது மாக்கல்‌ காலம்‌ 
அல்லது அதனினும்‌ முற்பட்ட காலத்திற்கு நம்மை 


சைவ சமயம்‌ 195 


அழைத்துச்‌ செல்கிறது; இன்றளவும்‌ வழக்கில்‌ 
உள்ள மிகப்பழைய சமயமாக விளங்குகிறது,” 
என்று வியப்பும்‌ மகிழ்வும்‌ பொங்கக்‌ கூறியுள்ளார்‌.* 
சங்க காலத்தில்‌ 

சங்க காலத்தில்‌ சிவன்‌ - ஆலமர்‌ செல்வன்‌, 
முக்கண்ணன்‌, பெருந்தேவன்‌ முதலிய பல பெயர்‌ 
களால்‌ வழிபடப்பட்டான்‌, சங்க காலக்‌ கடவுளர்‌ 
வரிசையில்‌ சிவனே முதலிடம்‌ பெற்று விளங்கி 
னான்‌ என்பதைச்‌ சிலப்பதிகாரம்‌ மணிமேகலை 
மதுரைக்‌ காஞ்சி இவற்றால்‌ அறியலாம்‌. முருக 
வணக்கமும்‌ கொற்றவை வழிபாடும்‌ இருந்தன. 

சங்க காலத்தை அடுத்த முதற்‌ பல்லவர்‌ காலத்‌ 
தில்‌ கோப்பெருஞ்சோழன்‌ ஏறத்தாழ எண்பது 
சிவன்‌ கோவில்களைக்‌ கட்டினான்‌ என்று தேவாரம்‌ 
கூறுகிறது. 
பக்தி நெறி 

வட இந்தியாவில்‌ புத்தர்‌ காலம்‌ முதல்‌ குப்தர்‌ 
ஆட்சி வரையில்‌ பெளத்த சமயமே செல்வாக்‌ 
குடையதாயிருந்தது. குப்தர்கள்‌ சைவ வைணவ 
மதங்களைப்‌ போற்றி வளர்த்தனர்‌. ஆதலால்‌ அக்‌ 
காலத்தில்‌, அதுகாறும்‌ பல நூற்றாண்டுகளாகக்‌ 
கூறப்பட்டுவந்த செவிவழிச்‌ செய்திகளெல்லாம்‌ 
புராணங்களாக வடமொழியில்‌ எழுதப்பட்டன. 
# “Among the many reveltions that Mohenjo—Daro 
and Harappa have had in store for us, none perhaps 
15 more remarkable than this discovery that Saivism 
has a history Zoin back to the chalcolithic ade or 
perhaps even further still, and it thus takes its place 
as the most ancient living faith in the worl.” ழே 


John Marshall in his preface to ‘Mohenjo-Daro and 
the Indus Civilization.’ vol. I. p. vii: 


136 சைவ சமய வரலாறு 


சாதி வேறுபாடுகள்‌ வற்புறுத்தப்பட்டன. பொது 
மக்களுடைய உள்ளங்களைக்‌ கவருவதற்காக ஆடல்‌ 
பாடல்களைக்‌ கொண்ட பக்திநெறி ஏற்பட்டது, 
இந்தப்‌ பக்தி நெறி தென்னாட்டிலும்‌ பரவத்‌ 
தொடங்கியது. பாசுபதம்‌, லகுலீச பாசுபதம்‌, 
. காபாலிகம்‌, மாவிரதம்‌, சக்தி வணக்கம்‌, குமரனை 
வழிபடும்‌ கெளமாரம்‌ முதலியன தென்னாட்டில்‌ , 
பரவின. இவையனைத்தும்‌ சைவ சமயத்தின்‌ உட்‌ 
பிரிவுகளாகக்‌ கொள்ளப்பட்டன. ஏறத்தாழக்‌ 
கி. பி. 400-600 கால எல்லைக்குள்‌ செய்யப்பட்ட 
தாகக்‌ கருதப்படும்‌ திருமூலர்‌ திருமந்திரத்திலும்‌ 
இவை இடம்‌ பெற்றன. 
விரிசடை அந்தணர்‌ விர திகள்‌ பாசுபதர்‌ 
காபாலிகர்‌ 


தெருவினில்‌ பொலியும்‌ திருவாரூர்‌ அம்மானே” 


என்று கி. பி, 7-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த அப்ப 
ரும்‌ இவர்களைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. அறுபத்து 
மூன்று நாயன்மாருள்‌ இப்பலவகைச்‌ சைவரும்‌ 
காணப்படுகின்றனர்‌. 

கி, பி. 7-ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ 9-ஆம்‌ நூற்‌ 
ரண்டு வரை இப்‌ பக்திநெறி தமிழகத்தில்‌ பெரு 
வெள்ளமாகப்‌ பரவியது. கோவில்கள்‌ மிகப்‌ பல 
வாகத்‌ தோன்றின. ஆடலும்‌ பாடலும்‌ மக்கள்‌. 
உள்ளங்களைக்‌ கொள்ளை கொண்டன. திகம்பர 
சமணமும்‌ பெளத்தமும்‌ நாட்டில்‌ செல்வாக்கை 
இழந்தன. சைவரைப்‌ பின்பற்றியே வைணவ 
ஆழ்வார்களும்‌ பக்திநெறியைப்‌ பரப்பினர்‌. பல்லவ 
வேந்தர்கள்‌ சைவத்தையும்‌ வைணவத்தையும்‌ தம்‌ 
இரு கண்களாகக்‌ கருதி வளர்த்துவந்தனர்‌. அழிந்து 
விடக்கூடிய மண்‌, மரம்‌, செங்கல்‌, சுண்ணாம்பு, 


சைவ சமயம்‌ 187 


உலோகம்‌, இவற்றால்‌ ஆகிய கோவில்களைக்‌ கட்டா 
மல்‌, பல்லவ மன்னர்‌ மலைச்சரிவுகளில்‌ குடைவரைக்‌ 
கோவில்களை அமைத்தார்கள்‌; பின்பு பாறை 
களையே. கோவில்களாக அமைத்தார்கள்‌. 
அவை ஒற்றைக்‌ கல்‌ கோவில்கள்‌ எனப்படும்‌, 
அவற்றின்‌ பின்னரே : செங்கற்களைக்‌ போலக்‌ 
கருங்கற்களை உடைத்து அவற்றைக்‌ கொண்டு 
சுவர்‌ எழுப்பிக்‌ கோவில்‌ கட்டத்‌ தொடங்கினர்‌. 
இங்ஙனம்‌ அமைக்கப்பட்ட. முதற்கோவிலே காஞ்சி 
கயிலாசநாதர்‌ கோவில்‌. பல்லவ மன்னர்‌ இவ்வாறு 
கோவில்கள்‌ அமைப்பதிலும்‌ சிற்பங்களையும்‌ 
ஓவியங்களையும்‌ அமைப்பதிலும்‌' கோவில்‌ ஆட்சி 
யிலும்‌ கருத்தைச்‌ செலுத்தினமையால்‌, சைவ 
வைணவ சமயங்கள்‌ நன்கு வளர்ச்சி பெறலாயின. 
நாயன்மார்கள்‌ நூற்றுக்கணக்கான சிவன்கோவில்‌ 
களுக்குச்‌ சென்று பதிகங்கள்‌ பாடினர்‌. பண்ணோடு 
பாடப்பட்ட அப்பாடல்கள்‌ மக்கள்‌ உள்ளங்களை 
இழுத்தன. அக்காலத்தில்‌ சைவத்தில்‌: சாதிவேறு 
பாடுகள்‌ கவனிக்கப்படவில்லை. 
“ஆவுரித்துத்‌ தின்றுழலும்‌ புலைய ரேனும்‌ 
கங்கைவார்‌ 
சடைக்கரந்தார்க்கு அன்பராகில்‌ 
அவர்கண்டீர்‌ நாம்வணங்கும்‌ கடவுளாரே” 
என்னும்‌ அப்பர்‌ வாக்கை நோக்குக. இடை 
யிடையே அடியாரிடம்‌ சாதி வேறுபாட்டுணர்ச்சி 
காணப்பட்டது; ஆனால்‌. அஃது அவ்வப்பொழுது 
மாற்றப்பட்டது என்பதும்‌ நாயன்மார்‌ வரலாறு 
களால்‌ இனிதுணரப்படும்‌. சாதியற்ற சமுதாயம்‌ 
தான்‌ ஒன்றுபட்டு வாழ இயலும்‌. சமண சமயத்தி 
லும்‌ பெளத்த சமயத்திலும்‌ சாதிகள்‌ பேசப்படுவ 


188 சைவ சமய வரலாறு 


தில்லை. ஆதலால்‌ அவற்றை ஒழிக்கப்‌ புறப்பட்ட 
சைவமும்‌ வைணமும்‌ சாதி வேறுபாடுகளை 
முதலில்‌ கவனிக்கவில்லை. குருக்கள்‌ மரபில்‌ பிறந்த 
சுந்தரர்‌ உருத்திர கணிகையான பரவையாரையும்‌, 
வேளாளப்‌ பெண்மணியாகிய சங்கிலியாரையும்‌ 
மண நீதுகொண்டமையே இவ்வுண்மையை விளக்‌ 
கப்‌ போதிய சான்றாகும்‌, 


பெளத்தசமணங்கள்‌ செல்வாக்கிறந்து சைவம்‌ 
மட்டும்‌ தனியரசுசெலுத்திய பிற்காலத்தில்‌, சுந்தரர்‌ 
செய்துகொண்ட திருமணங்கள்‌ : இரண்டும்‌ முன்‌ 
வினைப்‌ பயனால்‌ நேர்ந்தவை என்று கதை கட்டி 
விடப்பட்டது. கயிலாயத்தில்‌ சுந்தரர்மீது காதல்‌ 
கொண்ட இரு மாதரும்‌ நிலவுலகில்‌ சங்கிலியாராக 
வும்‌ பரவையாராகவும்‌ பிறந்தனர்‌ என்பது அக்‌ 
கதை, அங்ஙனம்‌ பிறந்தவர்கள்‌ சுந்தரர்‌ தோன்‌ 
றிய குருக்கள்‌ மரபிலேயே பிறந்திருக்கலாம்‌ 
அல்லவா? அவர்கள்‌ ஏன்‌ கணிகையர்‌ மரபிலும்‌ 
வேளாளர்‌ மரபிலும்‌ பிறத்தல்‌ வேண்டும்‌? இவ்‌ 
வினாக்களுக்குத்‌ தக்க விடை .கிடைத்தலரிது. 
மேலும்‌, காதலைச்‌ சுவைக்கப்‌ பிறந்தவராகக்‌ கூறப்‌ 
பட்டவர்‌ காதலைப்‌ போதிய அளவு சுவைக்கவில்லை 
என்று பெரிய புராணமே கூறுகிறது. 
சோழர்‌ ஆட்சியில்‌ 

சோழர்‌ காலத்தில்‌ கோவில்கள்‌ பேருகின; 
வழிபாட்டு முறைகள்‌ பெருகின; வழிவழிச்‌ சைவ 
ரான சோழ மன்னர்‌ எல்லாக்‌ கோவில்களிலும்‌ 
திருமுறை ஓதுவார்களை நியமிக்க ஏற்பாடு செய்‌ 
தனர்‌, இராச ராசன்‌ கட்டிய தஞ்சைப்‌ பெரிய 
கோவிலில்‌: மட்டும்‌ பண்பட்ட ஒதுவார்‌ 48 பேர்‌ 


சைவ சமயம்‌ : - 139 


அமர்த்தப்பட்டனர்‌. ஆடல்‌ பாடல்களுக்காக 
நானூறு பதியிலார்‌ அமர்த்தப்பட்டனர்‌. ஒவ்வொரு 
கோவிலிலும்‌ விழாக்கள்‌ நடைபெற்றன; சைவ 
சமய நூல்கள்‌ படித்துப்‌ பொதுமக்களுக்கு விளக்‌ 
கப்பட்டன. சைவசித்தாந்த சாத்திரங்களான 
சிவஞான போதம்‌ முதலிய நூல்கள்‌ தோன்றின. 
கோவில்களை அடுத்து மடங்கள்‌ இருந்து சமயக்‌ 
கல்வியை வளர்த்து வந்தன. அம்மடங்களில்‌ யாத்‌ 
திரிகர்‌ உண்பிக்கப்பட்ட னர்‌. பெரிய கோவில்களில்‌ 
சரசுவதி பண்டாரம்‌ என்ற நூல்‌ நிலயங்கள்‌ 
இருந்தன. பெரிய கோவில்களில்‌ மருத்துவ மனை 
களும்‌ அமைந்திருந்தன. அவற்றில்‌ அறுவை 
மருத்துவரும்‌ (512600), நோய்‌ மருத்துவரும்‌ 
(Physician), தாதிமாரும்‌ (1117566) இருந்தனர்‌. 
மருந்து வகைகளைக்‌ கொண்டுவருவோரும்‌, அவை 
களைப்‌ பக்குவம்‌ செய்வோரும்‌ இருந்தனர்‌. 
கோவில்‌ மண்டபங்களில்‌ இசை, நடனம்‌, நாடகம்‌ 
முதலிய கலைகள்‌ வளர்க்கப்பட்டன. சிற்ப ஓவியக்‌ 
கலைகள்‌ கோவில்களில்‌ வளர்ச்சி பெற்றன. 
கோவிலுக்குள்ளேயே . ஊராட்சி மன்றமும்‌. நடை 
பெற்றது. ஊரில்‌ பஞ்சம்‌ ஏற்பட்டு நாட்டு மக்கள்‌ 
நலியும்பொழுது கோவிலில்‌உள்ள பொன்‌ வெள்ளி 
நகைகளும்‌ பாத்திரங்களும்‌ உருக்கி ஊரார்க்குக்‌ 
கடனாகத்‌ தரப்பட்டது என்று ஆலங்குடிக்‌ கல்‌ 
வெட்டுக்‌ கூறுகின்றது. இத்தகைய முறைகளால்‌ 
கோவில்‌ அறிவு வளர்ச்சிக்கும்‌, ஆன்ம வளர்ச்சிக்கும்‌, 
பொருளாதார வளர்ச்சிக்கும்‌ ஏற்ற நிலைக்களனாய்‌ 
இருந்து வந்தது, அரசன்‌ முதல்‌ ஆண்டி 
ஈறாக அனைவரும்‌ கோவிலைத்‌ தம்‌ உயிராக மதித்‌ 
தனர்‌, கோவில்‌ ஊர்‌ நடுவிலே அமைந்து மக்களைத்‌ 
தன்வயப்படுத்திவந்தது. 


140 சைவ சமய வரலாறு 


சமயத்தின்‌ உயிர்நாடி ஆட்டம்‌ 

இவவாறு சைவ சமயம்‌ நாளொரு மேனியும்‌ 
பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தது. 
ஆனால்‌ சைவத்துள்‌ சாதி வேறுபாடுகள்‌ தோன்றி 
வளர்ந்து வயிரம்‌ பாய்ந்துவிட்டன. சமுதாயத்தில்‌ 
பல சாதிகளுக்குப்‌ பல உரிமைகள்‌. மறுக்கப்பட்டன. 
செருப்பு அணிந்துகொண்டு தெருவில்‌ நடக்கச்‌ சில 
சாதிகளுக்கு உரிமையில்லை. மாடிவீடு கட்டிக்கொள்‌ 
ளச்‌ சில சாதிகளுக்கு உரிமையில்லை, சில சாதியர்‌ 
இவ்வளவு தூரத்தில்‌ நின்று பேசவேண்டும்‌, சிலர்‌ 
இவ்வளவு தூரத்தில்‌ ஒதுங்கி நிற்க வேண்டும்‌ 
என்ற வரையறைகள்‌ ஏற்பட்டன. இக்கொடுமை 
கள்‌ எல்லாம்‌ பல கோவில்‌ கல்வெட்டுக்களில்‌ காண 
“லாம்‌. இக்கொடுமைகளால்‌ சைவ சமுதாயம்‌ 
வலிமை குன்றியது; மன ஒற்றுமை அகன்றது. 

இந்தப்‌ பரிதாப நிலையில்‌ கி. பி. 14-ஆம்‌ நூற்‌ 
றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ மாலிக்‌-காபூர்‌ படை 
யெடுப்புத்‌ தென்னாட்டில்‌ நடந்தது, புகழ்பெற்ற 
மீனாட்சியம்மன்கோவில்‌ கருவறைமட்டும்‌ தப்பியது. 
எஞ்சிய கோபுரங்களும்‌ திருச்சுற்றுக்களும்‌ தரை 
மட்டமாக்கப்பட்டன. பெருங்கோவில்களில்‌ இருந்த 
நகைகளும்‌ பிறவும்‌ கொண்டு செல்லப்பட்டன, 
நாடாண்ட பாண்டியன்‌, மக்களை நட்டாற்றில்‌ விட்டு 
ஓடிவிட்டான்‌. சாதிக்கொடுமையால்‌ இழிவுபடுத்தப்‌ 
பட்ட மக்கள்‌ தன்மான . உணர்வுடன்‌ படை 
யெடுத்தவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை, 
பல கோவில்கள்‌ தாக்கப்பட்டன. விக்கிரகங்‌ 
களின்‌ கைகால்கள்‌ ஒடிக்கப்பட்டன. ஊர்கள்‌ 
கொள்‌ ளையடிக்கப்பட்டன. சைவரும்‌ வைணவரும்‌ 


படையெடுத்தவர்க்குப்‌ பணிவு காட்டினர்‌. *போர்‌' 


சைவ சமயம்‌ 141 


என்றவுடன்‌ துள்ளிக்குதித்த சங்ககாலத்‌ தமிழன்‌- 
சாதி அறியாத தமிழன்‌. மாலிக்காபூர்‌ படை 
யெடுத்தபோது வாழ்ந்த தமிழன்‌ - சாதிக்‌ கட்டுப்‌ 
பாட்டால்‌ நசுக்கப்பட்ட தமிழன்‌, மூடக்‌ கொள்கை 
களாலும்‌ சாதி வெறியினாலும்‌ சமய வெறியினாலும்‌ 
சைவ சமயம்‌ தன்‌ ஆற்றலை இழந்து எதிரிக்குப்‌ 
பணிந்தது. சைவ சமய வரலாற்றில்‌ இது இரங்கத்‌ 
தக்கப்‌ பகுதியாகும்‌, பல்லவர்‌ காலச்‌ சைவர்கள்‌ 
சமணரைக்‌ கழுவேற்றினர்‌ ; பிற சமயத்தாரைக்‌ 
கொடுமைப்படுத்தினர்‌. சோழர்காலச்‌ சைவர்‌ வைண 
வரோடு ஒன்றுபட்டு வாழ மறுத்தனர்‌ ; இராமாநு 
சரைச்‌ சோழ நாட்டிலிருந்தே விரட்டினர்‌. இக்‌ 
கொடுமைகளின்‌ விளைவைத்தான்‌ அயலார்‌ படை 
யெடுப்பால்‌ சைவர்கள்‌ அநுபவித்தனர்‌. “முற்பகல்‌ 
செய்யின்‌ பிற்பகல்‌ விளையும்‌” என்பது சைவ வர 
லாற்றில்‌ உண்மையாகிவிட்டது. 


சமய மாற்றம்‌ 

சைவ சமயத்தில்‌ சாதி என்னும்‌ பெயரால்‌ 
இழிவு படுத்தப்பட்ட மக்கள்‌, முஸ்லிம்‌ ஆட்சி நிலை 
யானதும்‌, இந்து சமயத்தில்‌ தங்களுக்கு ஏற்பட்ட 
இழிவினால்‌, சாதி அறியாத இஸ்லாத்தைத்‌ தழுவி 
னர்‌ ; வேறு சிலர்‌ தங்களுக்குக்‌ கல்வியும்‌ மருத்துவ 
உதவியும்‌ மனித உரிமைகளையும்‌ உதவிய கிறித்‌ 
துவ சமயத்தைச்‌ சார்ந்தனர்‌. கிறித்துவ சமய 
மும்‌ சாதியறியாச்‌ சமயம்‌. “சைவர்கள்‌' என்ற 
பெயருடன்‌ பாமரராயும்‌ விலங்குகளாயும்‌ வாழ்க்கை 
நடத்திய தமிழர்கள்‌, கிறித்துவ சமயத்தைத்‌ தழு 
விக்‌ கல்வி கற்று வாழ்க்கையில்‌ முன்னேற 
லாயினர்‌. தாம்‌ செய்துவந்த கொடுமைகளால்‌ தமது 
சமுதாயம்‌ வலுவிழந்தது, மக்கள்‌ மதம்‌. மாறினர்‌ 


142 சைவ சமய வரலாறு 


என்பன அறிந்தும்‌, சமுதாயச்‌ சீரழிவிற்கும்‌ 
சமயச்‌ சீரழிவுக்கும்‌ தாம்‌ காட்டிய சாதிவேறுபாடு 
களே காரணம்‌ என்பதை அறிந்தும்‌, அக்காலத்து 
உயர்‌ மக்கள்‌ சுயநல வெறியினால்‌ சாதிகளை ஒழிக்க 
முன்‌ வரவில்லை... “' சமயத்தில்‌ நாங்கள்‌ தலையிட 
மாட்டோம்‌” என்ற ஆங்கிலேயர்‌ வாக்குறுதி இவ்‌ 
வுயர்ந்தவர்‌ கொடுமைகளுக்கு அரண்‌ செய்வது 
போல்‌ அமைந்தது, மேன்மேலும்‌ சாதிவெறி 
தலை தூக்கியது. கோவிலின்‌ கருவறையில்‌ இன்ன 
வகுப்பார்‌ இருந்து , வழிபடலாம்‌, கருவறைக்கு 
வெளியே இன்ன வகுப்பார்‌ நின்று வழிபடலாம்‌, 
கோவிலுக்குள்ளே இன்ன வகுப்பார்‌ நுழையக்‌ 
கூடாது என்ற கட்டுப்பாடுகள்‌ வளர்ந்தன. 


முற்போக்கு | 

ஆங்கிலக்‌ கல்வி நாடெங்கும்‌ பரவத்‌ தொடங்‌ 
கியது. இந்தியாவைத்‌ தவிர வேறு எந்த நாட்டிலும்‌ 
சாதிகள்‌ இல்லை என்பதைப்‌ படித்தவர்‌ உணர்த்‌ 
தனர்‌; சாதிகள்‌ இறைவனால்‌ உண்டாக்கப்பட்டவை 
என்று தமக்கு மேலோர்‌ கூறிவந்த கூற்று முழுப்‌ 
பொய்‌ என்பதை உணர்ந்தனர்‌. அவ்வுணர்ச்சியே 
நமது சமுதாய மறுமலர்ச்சிக்கு அடிப்படை. 
நாடெங்கும்‌ இவ்வுணர்ச்சி வளரத்‌ தலைபட்டது. 
காந்தியடிகள்‌ சாதி ஒழிப்பு இயக்கத்தில்‌ தீவிரமாக 
ஈடுபட்டார்‌; தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மனித 
உரிமையை அளித்தார்‌. அவர்களுக்கும்‌ கோவில்‌ 
நுழைவு கிடைத்தது. இங்ஙனம்‌ பெரியோர்‌ பலர்‌ 
முயற்சியின்‌ பயனாக, இன்று கோவிலுள்‌ சாதி 
வேறுபாடு காண்பது என்பது நிறுத்தப்பட்டது. 
ஆயினும்‌ சமயம்‌ சீர்திருந்தியதா? 


சைவ ரா 143 


சமயத்தில்‌ பாசி 

இடித்தல்‌, மழை பெய்தல்‌ முதலிய இயற்கை 
நிகழ்ச்சிகளைத்‌ தெய்வங்களின்‌ செயல்களாகப்‌ 
பண்டை மக்கள்‌ நினைத்தனர்‌; தம்‌ மனம்‌ போன 
வாறு அவற்றிற்குக்‌ கதைகள்‌ கட்டினர்‌. அக்‌ 
கதைகள்‌ நாளடைவில்‌ சமயத்திற்குரிய கதைகளாக 
மாறிவீட்டன. இந்நாட்டவர்‌ எகிப்து, சுமேரியா 
முதலிய நாடுகளோடு கடல்‌ வாணிகத்தில்‌ தொடர்பு 
கொண்ட காரணத்தால்‌, அவ்வந்நாட்டுக்‌ கதைகள்‌ 
சில இங்கும்‌ பரவ வழியேற்பட்டது; இந்நாட்டுக்‌ 
கதைகள்‌ அந்நாடுகளிற்‌ பரவ வழி ஏற்பட்டது, 
இதனால்‌ சில கதைகள்‌ பெயரளவில்‌ வேறுபட்டும்‌ 
பொருளளவில்‌ ஒன்றுபட்டும்‌ இம்மூன்று நாடு 
களிலும்‌ காணப்படுகின்றன. இத்தகைய பல 
கதைகள்‌ இதிகாசங்களிலும்‌ புராணங்களிலும்‌ 
இடம்‌ பெற்றுவிட்டன. இவற்றின்‌ பயனாக, 
“அன்பே சிவம்‌” என்பதை அடிப்படையாகக்‌ 
கொண்ட சைவ சமயம்‌, பெளராணிக சமயமாக 
மாறிவிட்டது. இம்மாறுதல்‌ நாயன்மார்‌ காலத்தில்‌ 
தொடங்கியது; . ஆயினும்‌, காலப்‌ போக்கில்‌ பல 
கதைகள்‌ சமயத்துறையில்‌ சேர்க்கப்பட்டு, நவக்‌ 
கிரக வழிபாடு போன்ற புதிய தெய்வ வழிபாடுகள்‌ 
இணைக்கப்பட்டு, பெளராணிக சமயம்‌ வளர்ச்சி 
பெற்றது. பாமர மக்கள்‌ மிகுந்துள்ள இந்நாட்டில்‌ 
இக்கதைகளே சமயத்தின்‌ உயிர்‌ நாடியாகக்‌ கருதப்‌ 
படுகின்றன. * 


்‌ “In: Babylonia, as elsewhere, the priests utilized the 
floating material from which all mytholoZies were 
framed and impressed upon it their doctrimes'.-Myths 
of Bubylonia and Assyia, ற. 189. ்‌ 


144 சைவ சமய வரலாறு 


இவற்றைச்‌ சொல்லிப்‌ பிழைப்பவரும்‌ பலராகி 
விட்டனர்‌. இதனால்‌ “அன்பே சிவம்‌' என்ற 
கொள்கை பாதாளத்திற்‌ புதைக்கப்பட்டு, அதன்‌ 
மீது அறிவுக்குப்‌ பொருத்தமற்ற கதைகள்‌ கட்டப்‌ 
பட்டன. இக்கேட்டினால்‌, பெரும்பாலான சைவ 
மக்கள்‌ திருநீறு. அணிவதோடு அமைந்தனர்‌; தீய 
பழக்கவழக்கங்களைக்‌ கைவிட்டிலர்‌; சமய வர 
லாறும்‌ அறிந்திலர்‌, திருநீற்றை அணிந்து 
கொண்டே அடாத செய்கைகளைச்‌ செய்யும்‌ 
சைவர்கள்‌ பெருகிவிட்டனர்‌. தம்‌ வீடுகளில்‌ ஒரு 
மணி நேரமுதல்‌ மூன்று மணி நேரம்‌ சிவபூசை 
செய்யும்‌ சிலர்‌ இருக்கின்றனர்‌. இவர்களில்‌ பலர்‌ 
ஒழுக்கமற்றவர்களாகவும்‌ தீய வழிகளில்‌ பொரு 
ளீ ட்டுபவராகவும்‌, ஆனால்‌ கோவில்‌ திருப்பணி 
செய்பவர்களாகவும்‌ காண்கின்றனர்‌. சமயப்‌ 
போர்வையில்‌ பலர்‌ செய்கின்ற தீய செயல்களுக்கு 
அளவில்லை, ஒரு சைவன்‌ பிற சைவனிடம்‌ அன்பு 
காட்ட வேண்டுமென்பதையும்‌ மனிதத்‌ தன்மை 
யோடு நடந்துகொள்ளவேண்டும்‌ என்பதையுமே 
சைவர்‌ மறந்துவிட்டனர்‌. கல்விச்‌ செருக்காலும்‌ 
செல்வச்‌ செருக்காலும்‌ பதவிச்‌ செருக்காலும்‌ 
சைவர்‌ பலர்‌ தம்‌ சமயத்தைச்‌ சேர்ந்த பிறருடன்‌ 
பழகுவதும்‌ இல்லை; மதிப்பதும்‌ இல்லை. இத்‌ 
தகைய பல காரணங்களால்‌ சமுதாயத்தில்‌ சைவர்‌ 
ஒற்றுமையின்றி வலிமை குன்றிவிட்டனர்‌. 
சைவ மடங்கள்‌ 

சைவ மடங்கள்‌ சைவ சமயத்தை வளர்ப்பதற் 
கென்றே ஏற்பட்டவை, நாடாண்ட மன்னரும்‌ 
பிறரும்‌ இந்நன்னோக்கத்திற்கே செல்வத்தையும்‌ 
பல வேலி நிலங்களையும்‌இம்மடங்களுக்கு உதவினர்‌; 
பல கோவில்களை இம்மடங்களின்‌ ஆட்சியில்‌ விட்டு 


சைவ சமயம்‌ 145 


வைத்தனர்‌; அறிவிலும்‌ ஒழுக்கத்திலும்‌ சமய 
சாத்திரக்‌ கல்வியிலும்‌. முதிர்ந்த பெருமக்களை 
மடத்துத்‌ தலைவர்களாக வைத்தனர்‌. ' பிற்‌ 
காலத்தில்‌ இந்‌ நிலை மாறியது, மடாதிபதி 
ஜமீனை ஆட்சி புரியும்‌ ஜமீன்தாரைப்‌ போல 
மடத்துக்குரிய வரவு செலவுகளிலும்‌ வழக்கு 
களிலும்‌ பெரும்‌ பொழுதைப்‌ போக்கத்‌ தொடங்‌ 
கினர்‌. ஒரு சிலர்‌ ஒழுக்கம்‌ தவறியும்‌ நடக்கத்‌ 
தலைப்பட்டனர்‌, எனவே, கால வேறுபாட்டாலும்‌ 
மடங்களின்‌ நிலை வேறுபாட்டாலும்‌ அரசியல்‌ 
மாற்றத்தாலும்‌ சைவசமய பிரச்சாரம்‌ இல்லாமை 
யாலும்‌ பொதுமக்களுக்கும்‌ சைவ மடங்களுக்கும்‌ 
தொடர்பு ஏற்படவில்லை. பொது மக்களுக்குப்‌ 
பொருள்‌ விளங்காத நிலையில்‌ சில நூல்களை அச்‌ . 
சிட்டு வெளிப்படுத்தலும்‌, படித்த ஒரு சிலருக்குப்‌ 
- பொன்னாடை போர்த்தலும்‌, ஆண்டு விழாக்களில்‌ 
சமயச்‌ சொற்பொழிவு செய்வோருக்குச்‌ . சிறிது 
பொருள்‌ கொடுப்பதுமே மடங்கள்‌ செய்யும்‌ சைவப்‌ 
பணிகளாக இருந்துவந்தன. இன்று இந்த நிலை 
மாறி, இவற்றோடு பொது மக்களுக்குப்‌ பள்ளிக்‌ 
கூடம்‌ வைத்தல்‌, மருத்துவ நிலையம்‌ அமைத்தல்‌, 
திருக்குறள்‌ போன்ற அரிய நூல்களை வெளியிடு 
தல்‌ முதலிய தொண்டுகளில்‌ மடங்கள்‌ இறங்கியுள்‌ 
ளமை வரவேற்கத்தக்கது. 
மடங்கள்‌ செய்யவேண்டுவன 

1. பொது மக்களுக்குப்‌ ' புரியும்‌ வகையில்‌- 
எளிய வகையில்‌ சைவசமய வரலாறு, சைவ சம 
யக்‌ கொள்கைகள்‌, சைவம்‌ வாழ்க்கையோடு 
தொடர்பு கொண்டுள்ள தன்மை, திருக்கோவில்‌ 
களின்‌ சிறப்பு, அவற்றை மக்கள்‌ பயன்படுத்தும்‌ 


146 சைவ சமய வரலாறு - 


முறை, சைவ சித்தாந்தத்தின்‌ தெளிவான கருத்து - 
இவற்றைச்‌ சிறுசிறு நூல்களாக வெளியிட்டுப்‌ 
பொது மக்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும்‌, 

2. சைவ சமயத்தில்‌ சாதிவேறுபாடு இல்லை 
என்பதை வற்புறுத்திச்‌ சட்டம்‌ கொண்டுவரப்படல்‌ 
வேண்டும்‌, எல்லோரும்‌ ஒரே பந்தியில்‌ உட்கார்ந்து 
உணவு கொள்ளும்‌ முறை கையாளப்படுதல்‌ 
வேண்டும்‌. சாதி ஒழிப்புச்‌ சட்டம்‌ வரும்‌ வரையிற்‌ 
சைவர்க்குள்‌ கலப்புமணம்‌ வளர்தல்‌ வேண்டும்‌. 

3. பல சிற்றூர்களில்‌ தொடக்க நிலைப்பள்ளி 
களைத்‌ தோற்றுவித்துச்‌ சைவப்‌ பிள்ளைகட்கு இல 
வசத்‌ கல்வி அளிக்க வேண்டும்‌. அப்பள்ளிகளில்‌ 
சிறுவர்க்குச்‌ சமய அறிவு கற்பிக்கப்படல்‌ வேண்‌ 
டும்‌. அச்சிற்றூர்களில்‌ மருத்துவ மனைகள்‌, படிப்‌ 
பகங்கள்‌, நூல்‌ நிலையங்கள்‌ முதலியவற்றை அமைத்‌ 
துப்‌ பொதுமக்களுக்கும்‌ மடத்துக்கும்‌ தொடர்பு 
உண்டாக்குதல்‌ வேண்டும்‌. ஏழாயிரம்‌ மைல்களுக் 
கப்பாலிருந்து இந்நாட்டுக்கு வந்த ' கிறித்துவப்‌ 
பாதிரியார்கள்‌ இவற்றைச்‌ செய்தமையாற்றான்‌ தங்‌ 
கள்‌ சமயத்தை வளர்த்தனர்‌ என்ற உண்மையை 
நாம்‌ உணர்தல்‌ வேண்டும்‌. 

4. ஆங்கில அறிவும்‌, தமிழ்‌ அறிவும்‌ பெற்ற 
சமயப்‌ பிரசாரகரை நியமித்து ஒவ்வொரு மடமும்‌ 
மக்களிடைச்‌ சமயப்பிரசாரம்‌ செய்வித்தல்வேண்டும்‌. 
வீணானவையும்‌ வாழ்க்கைக்குப்‌ பயன்‌ படாதனவு 
மான கதைகளைச்‌ சொல்லி மக்களை மேலும்‌ மூடர்‌ 
களாக்காமல்‌ சமய க்‌ வாழ வழி அமைத்துத்‌ 
தருதல்‌ ப்பத்‌ 


5. “பழையன லல்லு புதியன புகுதலும்‌ 
நட்ட டது என்ற முறை பற்றிப்‌ பொதுமக்களுக் 


சைவ சமயம்‌ 147 


குச்‌ சிறிதும்‌ பயன்தராத விழாகக்ளையும்‌ ஆரவாரங்‌ 
களையும்‌ ஒழித்து, அவற்றிற்குச்‌ செலவாகும்‌ 
பணத்தை ஏழைச்‌ சைவ மக்களுக்கு உதவி, 
அவர்களைச்‌ சிவநெறியில்‌ வாழ்விக்க வழி செய்தல்‌ 
வேண்டும்‌. மக்களை வாழ்விக்கத்தகும்‌ முறையில்‌ 
“சிவபிரான்‌ தொழிற்சாலை” போன்ற கடவுட்‌ 
பெயர்களால்‌ தொழிற்சாலைகளை நிறுவவேண்டும்‌. 
இவை போன்ற முயற்சிகளில்‌ மடங்கள்‌ ஈடு 
பட்டால்‌, சைவம்‌ தழைத்தோங்க வழியுண்டு. 


தமிழில்‌ வழிபாடு 

தமிழர்‌ வரிப்பணத்தாலும்‌ தமிழ்‌ வேந்தர்‌ 
முயற்சியாலும்‌ உண்டாக்கப்பட்ட கோவில்களே 
இத்‌ தமிழ்நாட்டில்‌ இருப்பவை. இவற்றில்‌ சைவத்‌ 
திருமுறைகள்‌ ஓதியே வழிபாடு . செய்யப்பட்டு 
வந்தது. - சிறந்த சிவத்தலங்களான திருமறைக்‌ 
காடு வேதாரண்யம்‌ ” எனவும்‌, திருவெண்காடு 
 ௬வேதாரண்மம்‌' எனவும்‌, திருமுது குன்றம்‌ 
“விருத்தாசலம்‌” எனவும்‌ மாறிய காலத்தில்‌, தமி 
ழில்‌ இருந்த வழிபாடு வடமொழியில்‌ மாறிவிட்டது 
போலும்‌! சுவாமி, அம்மன்‌ பெயர்கள்‌ எல்லாம்‌ 
தமிழ்‌ மக்களுக்குப்‌ புரியாத அபீத குஜாம்பாள்‌. 
முதலிய வடமொழிப்‌ பெயர்களாக மாறிவிட்டன. 
இந்த அலங்கோல நிலை, கோவிலுக்குச்‌ செல்லும்‌ 
பொதுமக்களின்‌. உள்ளத்தில்‌ அழுந்திய பக்தி 
ஏற்படாது செய்துவிட்டது. வழிபட வரும்‌ மக்‌ 
களுக்குப்‌ புரியாத மொழியில்‌ அர்ச்சனை செய்யப்‌ 
 படுமாயின்‌, அதனால்‌ வழிபடுவோர்‌ உள்ளம்‌ எவ்‌ 
வாறு குழையும்‌? சைவம்‌ சீரழிவதற்கும்‌, கோவில்‌ 
வழிபாடு குறைந்து வருவதற்கும்‌ இது மிகச்சிறந்த 
காரணமாகும்‌. அறநிலையப்‌ பாதுகாப்பாளர்களும்‌, : 


~ 


148 சைவ சமய வரலாறு 


மடங்களின்‌ தலைவர்களும்‌, சைவப்‌ பெருமக்களும்‌ 
இத்துறையில்‌ உடனே கவனம்‌ செலுத்துதல்‌ 
வேண்டும்‌. அறிவும்‌ ஆராய்ச்சியும்‌ கேள்வி கேட்‌ 
கும்‌ திறனும்‌ பெருகிவரும்‌ இக்காலத்தில்‌, அறிவுக்‌ 
குப்‌ பொருந்த நடப்பதே சமயவளர்ச்சிக்கு ஏற்றது. 
பொது மக்கள்‌ தொண்டு 

சைவ மக்கள்‌ தங்கள்‌ இல்லங்களில்‌ பிறக்கும்‌ ' 
குழந்தைகளுக்குச்‌ சைவப்‌ பெயர்கள்‌ வைப்பது 
நல்லது. சிவநெறிச்‌ செல்வன்‌, தேவாரச்‌ செல்‌ 
வன்‌, நெடுமாறன்‌, கோட்புலி, சண்ணப்பன்‌, கழற்‌ 
சிங்கன்‌ என்றாற்போல நாயன்மார்‌ பெயர்களையும்‌ 
திருமுறைகளில்‌ வரும்‌ அரும்‌ பெயர்களையும்‌ 
வைத்து வழங்குதல்‌ பழமையைப்‌ புதுப்பித்து 
நிலைக்கச்செய்வதாகும்‌. இவ்வாறே பெண்‌ பிள்ளை 
களுக்கு மங்கையர்க்கரசி, சிவ அரசி, வெண்காட்டு 
நங்கை, சந்தன நங்கை முதலிய சைவப்‌ பெயர்களை ' 
வைக்கலாம்‌. ட 

சைவர்‌ தம்‌ ஊர்களில்‌ ஏற்படும்‌ புதிய தெருக்‌ 
களுக்குச்‌ சேக்கிழார்‌ தெரு, சம்பந்தர்‌ தெரு, 
ஆலால கூந்தரர்‌ தெரு, எனச்‌ சைவப்‌ பெயர்க 
வைக்க ஏற்பாடு செய்யலாம்‌. இவ்வாறே தம்‌ வள 
மலைகளுக்குச்‌ “சேக்கிழார்‌ அகம்‌” “சுந்தரர்‌ 
அகம்‌ “எனப்‌ பெயர்களைச்‌ சூட்டலாம்‌. ட ட 

சிவநெறிச்‌, செல்வரும்‌ சைவ சங்கங்களும்‌ 
சைவ சமய வரலாறு, சைவப்‌ பெயர்கள்‌, பாரா 
யணத்திற்குரிய பதிகங்கள்‌ போன்றவற்றைச்‌ சிறு 
நூல்களாக எழுதச்‌ செய்து இலவசமாகவோ, 
குறைந்த விலையிலோ பரப்புதல்‌ வேண்டும்‌ ; அடிக்‌ 
கடி தக்காரைக்‌ கொண்டு, இக்காலத்திற்கு ஏற்ற 


முறையில்‌, சொற்பொழிவுகளின்‌ வாயிலாகச்‌ சைவ 
- சமயப்‌ பற்றை ஊட்டுதல்‌ வேண்டும்‌ ; வாழ்க்கைக்‌ 
' கும்‌ சமயத்திற்கும்‌ உள்ள தொடர்பை தெரிவித்‌ 


தலே மிக்க பயனுடைய சொற்பொழிவாகும்‌. 


